Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


kk * 


சேக்கிழார்‌ அருளிய 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ என்ற பெரிய புராணம்‌ 
இரண்டாம்‌ காண்டம்‌ - சருக்கம்‌ 6 
(வம்பறா வரிவண்டுச்‌ சருக்கம்‌) - 
6.1 திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ புராணம்‌ 
முதல்‌ பகுதி (1899- 2598) 


periya purANam of cEKK1ZAr 
Canto 2, Carukkam -6 part 1 

(vampaRA varivaNTuc carukkam) 
In tamil script, TSCII format 


KKK 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 

Our Sincere thanks go to Dr. Thomas Malten and Colleagues of the Univ. of Koeln, 
Germany for providing us with the transliterated/romanized version of the etext 
and giving us permission to release the TSCII version as part of Project Madurai 

etext collections. 
15011 proof reading by tiruciRRampalam aRakaTTaLai, Kovilpatti, Tamilnadu. 

Preparation of HTML and PDF : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2005 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சேக்கிழார்‌ அருளிய 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ என்ற பெரிய புராணம்‌ 
இரண்டாம்‌ காண்டம்‌ - சருக்கம்‌ 6 
(வம்பறா வரிவண்டுச்‌ சருக்கம்‌) 


6.1 திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ புராணம்‌ /முதல்‌ பகுதி (1899 - 2598) 


திருச்சிற்றம்பலம்‌ 


1899 
வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்‌ துறை விளங்கப்‌ 
பூத பரம்பரை பொலியப்‌ புனித வாய்‌ மலர்ந்து அழுத 
சீத வள வயல்‌ புகலித்‌ திருஞான சம்பந்தர்‌ 
பாத மலர்‌ தலைக்‌ கொண்டு திருத்‌ தொண்டு பரவுவாம்‌ 


1900 
சென்னி வளர்‌ மதி அணிந்த சிலம்பு அணி சேவடியார்‌ தம்‌ 
மன்னிய சைவத்‌ துறையின்‌ வழி வந்த குடி வளவர்‌ 
பொன்னி வளம்‌ தரு நாடு பொலிவு எய்த நிலவியதால்‌ 
கன்னி மதில்‌ மருங்கு முகில்‌ நெருங்கும்‌ கழுமல மூதூர்‌ 


1901 
அப்‌ பதி தான்‌ அந்தணர்‌ தம்‌ கிடைகள்‌ அரு மறை முறையே 
செப்பும்‌ ஒலி வளர்‌ பூகச்‌ செழும்‌ சோலை புறம்‌ சூழ 
ஒப்பில்‌ நகர்‌ ஓங்குதலால்‌ உகக்‌ கடை நாள்‌ அன்றியே 
எப்பொழுதும்‌ கடல்‌ மேலே மிதப்பது என இசைந்து உளதால்‌ 


1902 
அரி அயனே முதல்‌ அமரர்‌ அடங்க எழும்‌ வெள்ளங்கள்‌ 
விரி சுடர்‌ மா மணிப்‌ பதணம்‌ மீது எறிந்த திரை வரைகள்‌ 
புரிசை முதல்‌ புறம்‌ சூழ்வ பொங்கு ஓதம்‌ கடை நாளில்‌ 
வரி அரவி மந்தரம்‌ சூழ்‌ வடம்‌ போல வயங்குமால்‌ 


1903 வளம்‌ பயிலும்‌ புறம்‌ பணைப்‌ பால்‌ வாசப்‌ பாசடை மிடைந்த 
தளம்‌ பொலியும்‌ புனல்‌ செந்தாமரைச்‌ செவ்வித தட மலரால்‌ 
களம்‌ பயில்‌ நீர்க்‌ கடல்‌ மலர்வது ஒரு பரிதி எனக்‌ கருதி 
இளம்‌ பரிதி பல மலர்ந்தாற்‌ போல்ப உள இலஞ்சி பல 


1904 
உளம்‌ கொள்‌ மறை வேதியர்‌ தம்‌ ஓமத்‌ தூமத்து இரவும்‌ 
கிளர்ந்த திரு நீற்று ஒளியில்‌ கெழுமிய நண்‌ பகலும்‌ அலர்ந்து 
அளந்து அறியாப்‌ பலூழி ஆற்றுதலால்‌ அகல்‌ இடத்து 
விளங்கிய அம்மூதூர்க்கு வேறு இரவும்‌ பகலும்‌ மிகை 


1905 
பரந்த விளைவயல்‌ செய்ய பங்கயமாம்‌ பொங்கு எரியில்‌ 
வரம்பில்‌ வளர்‌ தேமாவின்‌ கனி கிழிந்த மது நறு நெய்‌ 


6.1.3 


1906 


1907 


1908 


1909 


1910 


1911 


1912 


1913 


நிரந்தரம்‌ நீள்‌ இலைக்‌ கடையால்‌ ஒழுகுதலால்‌ நெடிது அவ்வூர்‌ 
மரங்களும்‌ ஆகுதி வேட்கும்‌ தகைய என மணந்து உளதால்‌ 


வேலை அழல்‌ கதிர்‌ படிந்த வியன்‌ கங்குல்‌ வெண்மதியம்‌ 
சோலை தொறும்‌ நுழைந்து புறப்படும்‌ பொழுது துதைந்த மலர்ப்‌ 
பால்‌ அணைந்து மதுத்‌ தோய்ந்து தாது அளைந்து பயின்று அந்தி 
மாலை எழும்‌ செவ்வொளிய மதியம்‌ போல்‌ வதியுமால்‌ 


காமர்‌ திருப்பதி அதன்‌ கண்‌ வேதியர்‌ போல்‌ கடி கமழும்‌ 

தாமரையும்‌ புல்லிதமும்‌ தயங்கிய நூலும்‌ தாங்கித்‌ 

தூமரு நுண்‌ துகள்‌ அணிந்து துளி வருகண்ணீர்‌ ததும்பித்‌ 
தேமரு மென்‌ சுரும்பு இசையால்‌ செழும்‌ சாமம்‌ பாடுமால்‌ 


புனைவார்‌ பொன்‌ குழை அசையப்‌ பூந்தானை பின்‌ போக்கி 
வினை வாய்ந்த தழல்‌ வேதி மெழுக்குற வெண்‌ சுதை ஒழுக்கும்‌ 
கனை வானமழுகில்‌ கூந்தல்‌ கதிர்‌ செய்‌ வடமீன்‌ கற்பின்‌ 

மனை வாழ்க்கைக்‌ குலமகளிர்‌ வளம்‌ பொலிவ மாடங்கள்‌ 


வேள்வி புரி சடங்கு அதனை விளையாட்டுப்‌ பண்ணை தொறும்‌ 
பூழியுற வகுத்து அமைத்துப்‌ பொன்‌ புனை கிண்கிணி ஒலிப்ப 
ஆழி மணிச்‌ சிறு தேர்‌ ஊர்ந்த அவ்விரதப்‌ பொடியாடும்‌ 

வாழி வளர்‌ மறைச்‌ சிறார்‌ நெருங்கியுள மணி மறுகு 


விடு சுடர்‌ நீள்‌ மணி மறுகின்‌ வெண்‌ சுதை மாளிகை மேகம்‌ 
தொடு குடூமி நாசி தொறும்‌ தொடுத்த கொடி சூழ்‌ கங்குல்‌ 
உடுஎனு நாள்‌ மலர்‌ அலர உறு பகலில்‌ பல நிறத்தால்‌ 

நெடு விசும்பு தளிப்பது என நெருங்கியுள மருங்கு எல்லாம்‌ 


மடை எங்கும்‌ மணிக்குப்பை வயல்‌ எங்கும்‌ கயல்‌ வெள்ளம்‌ 
புடை எங்கும்‌ மலர்ப்‌ பிறங்கல்‌ புறம்‌ எங்கும்‌ மகப்‌ பொலிவு 
கிடை எங்கும்‌ கலைச்‌ சூழல்‌ கிளர்‌ எங்கும்‌ முரல்‌ அளிகள்‌ 
இடை எங்கும்‌ முனிவர்‌ குழாம்‌ எயில்‌ எங்கும்‌ பயில்‌ எழிலி 


பிரமபுரம்‌ வேணுபுரம்‌ புகலி பெருவெம்‌ குரு நீர்ப்‌ 
பொருவில்‌ திருத்‌ தோணிபுரம்‌ பூம்தராய்‌ சிரபுரம்‌ முன்‌ 
வருபுறவம்‌ சண்பை நகர்‌ வளர்‌ காழி கொச்சை வயம்‌ 
பரவு திருக்‌ கழுமலமாம்‌ பன்னிரண்டு திருப்‌ பெயர்த்தால்‌ 


அப்பதியின்‌ அந்தணர்‌ தம்‌ குடி முதல்வர்‌ ஆசில்‌ மறை 
கைப்படுத்த சீலத்துக்‌ கவுணியர்‌ கோத்திரம்‌ விளங்கச்‌ 
செப்பும்‌ நெறி வழிவந்தார்‌ சீவபாத இருதயர்‌ என்று 
இப்‌ புவி வாழத்‌ தவம்‌ செய்‌ இயல்பினார்‌ உளர்‌ ஆனார்‌ 


6.1.10 


6.1.11 


6112 


6.1.13 


6.1.14 


6.1.15 


1914 


1915 


1916 


1917 


1918 


1919 


1920 


1921 


மற்றவர்‌ தம்‌ திரு மனையார்‌ வாய்ந்த மரபின்‌ வரு 
பெற்றியினார்‌ எவ்வுலகும்‌ பெறற்கு அரிய பெருமையினார்‌ 
பொற்புடைய பகவதியார்‌ எனப்‌ போற்றும்‌ பெயர்‌ உடையார்‌ 
கற்பு மேம்படு சிறப்பால்‌ கணவனார்‌ கருத்து அமைந்தார்‌ 


மரபு இரண்டும்‌ சைவ நெறி வழிவந்த கேண்மையினார்‌ 
அரவு அணிந்த சடை முடியார்‌ அடியலால்‌ அறியாது 
பரவு திருநீற்று அன்பு பாலிக்கும்‌ தன்மையராய்‌ 

விரவு மறை மனை வாழ்க்கை வியப்பு எய்த மேவு நாள்‌ 


மேதினி மேல்‌ சமண்‌ கையர்‌ சாக்கியர்‌ தம்‌ பொய்ம்மிகுந்த 
ஆதி அருமறை வழக்கம்‌ அருகி அரன்‌ அடியார்‌ பால்‌ 

பூதி சாதன விளக்கம்‌ போற்றல்‌ பெறாது ஒழியக்‌ கண்டு 
ஏதமில்‌ சீர்‌ சிவ பாத இருதயர்‌ தாம்‌ இடர்‌ உழந்தார்‌ 


. மனை அறத்தில்‌ இன்பம்‌ உறு மகப்‌ பெறுவான்‌ விரும்புவார்‌ 
அனையநிலை தலை நின்றே ஆய சேவடிக்‌ கமலம்‌ 

நினைவுற முன்‌ பர சமயம்‌ நிராகரித்து நீர்‌ ஆக்கும்‌ 

புனை மணிப்பூண்‌ காதலனைப்‌ பெறப்‌ போற்றும்‌ தவம்‌ புரிந்தார்‌ 


பெருத்து எழும்‌ அன்பால்‌ பெரிய நாச்சியார்‌ உடன்‌ புகலித்‌ 
திருத்தோணி வீற்று இருந்தார்‌ சேவடிக்‌ கீழ்‌ வழிபட்டுக்‌ 
கருத்து முடிந்திடம்‌ பரவும்‌ காதலியார்‌ மணி வயிற்றில்‌ 
உருத்‌ தெரிய வரும்‌ பெரும்‌ பேறு உலகு உய்ய உளதாக 


ஆள்‌ உடையாளுடன்‌ தோணி அமர்ந்த பிரான்‌ அருள்‌ போற்றி 
மூளும்‌ மகிழ்ச்சியில்‌ தங்கள்‌ முதல்‌ மறைநூல்‌ முறைச்‌ சடங்கு 
நாள்‌ உடைய ஈரைந்து திங்களினும்‌ நலம்‌ சிறப்பக்‌ 

கேளிர்‌ உடன்‌ செயல்‌ புரிந்து பேர்‌ இன்பம்‌ கிளர்வ்வுறுநாள்‌ 


அருக்கன்‌ முதல்‌ கோன்‌ அனைத்தும்‌ அழகிய உச்சங்களிலே 
பெருக்க வலியுடன்‌ நிற்கப்‌ பேணிய நல்லோரை எழத்‌ 
திருக்கிளரும்‌ ஆதிரை நாள்‌ திசை விளங்கப்‌ பரசமயத்‌ 
தருக்கொழியச்‌ சைவம்‌ முதல்‌ வைதிகமும்‌ தழைத்து ஓங்க 


தொண்டர்‌ மனம்‌ களி சிறப்பத்‌ தூய திருநீற்று நெறி 
எண்‌ திசையும்‌ தனி நடப்ப ஏழ்‌ உலகும்‌ குளிர்‌ தூங்க 
அண்டர்‌ குலம்‌ அதிசயிப்ப அந்தணர்‌ ஆகுதி பெருக 
வண்‌ தமிழ்‌ செய்தவம்‌ நிரம்ப மாதவத்தோர்‌ செயல்‌ வாய்ப்ப 


6.1.16 


6.1.17 


6.1.18 


6.1.19 


6.1.20 


6.1.21 


6.1.22 


6.1.23 


1922 


1025 


1924 


1925 


1926 


1927 


1928 


1929 


திசை அனைத்தின்‌ பெருமை எலாம்‌ தென்‌ திசையே வென்று ஏற 
மிசை உலகும்‌ பிறவுலகும்‌ மேதினியே தனி வெல்ல 

அசைவில்‌ செழும்‌ தமிழ்‌ வழக்கே அயல்‌ வழக்கின்‌ துறைவெல்ல 
இசை முழுதும்‌ மெய்‌ அறிவும்‌ இடம்‌ கொள்ளும்‌ நிலை பெருக 


தாளுடைய படைப்பு என்னும்‌ தொழில்‌ தன்மை தலைமை பெற 
நாளுடைய நிகழ்காலம்‌ எதிர்காலம்‌ நவை நீங்க 

வாளுடைய மணிவீதி வளர்காழிப்‌ பதிவாழ 

ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான்‌ அருள்‌ பெருக 


அவம்‌ பெருக்கும்‌ புல்‌ அறிவின்‌ அமண்‌ முதலாம்‌ பரசமயப்‌ 
பவம்‌ பெருக்கும்‌ புரை நெறிகள்‌ பாழ்பட நல்‌ ஊழி தொறும்‌ 
தவம்‌ பெருக்கும்‌ சண்பையிலே தாவில்‌ சராசரங்கள்‌ எலாம்‌ 
சிவம்‌ பெருக்கும்‌ பிள்ளையார்‌ திரு அவதாரம்‌ செய்தார்‌ 


அப்பொழுது பொற்புறு திருக்கழு மலத்தோர்‌ 
எப்பெயரினோரும்‌ அயல்‌ எய்தும்‌ இடையின்றி 
மெய்ப்படூ மயிர்ப்‌ புளகம்‌ மேவி அறியாமே 
ஒப்பில்‌ களி கூர்வதோர்‌ உவப்புற உரைப்பார்‌ 


சிவன்‌ அருள்‌ எனப்‌ பெருகும்‌ சித்தம்‌ மகிழ்‌ தன்மை 
இவண்‌ இது நமக்கு வர எய்தியது என்‌ என்பார்‌ 
கவுணியர்‌ குலத்தில்‌ ஒரு காதலன்‌ உதித்தான்‌ 
அவன்‌ வருநிமித்தம்‌ இது என்று அதிசயித்தார்‌ 


பூ முகை அவிழ்ந்து மணம்‌ மேவும்‌ பொழில்‌ எங்கும்‌ 
தே மருவு தாதோடூ துதைந்த திசை எல்லாம்‌ 

தூ மருவு சோதி விரியத்‌ துகள்‌ அடக்கி 

மா மலய மாருதமும்‌ வந்து அசையும்‌ அன்றே 


மேலை இமையோர்களும்‌ விருப்பொடு கரப்பில்‌ 
சோலை மலர்‌ போல மலர்‌ மா மழை சொரிந்தே 
ஞாலம்‌ மிசை வந்து வளர்‌ காழி நகர்‌ மேவும்‌ 

சீல மறையோர்கள்‌ உடன்‌ ஓம வினை செய்தார்‌ 


பூத கண நாதர்‌ புவி வாழ அருள்‌ செய்த 

நாதன்‌ அருளின்‌ பெருமை கண்டு நலம்‌ உய்ப்பார்‌ 
ஓதும்‌ மறையோர்‌ பிறிது உரைத்திடினும்‌ ஓவா 
வேத மொழியால்‌ ஒலி விளங்கி எழும்‌ எங்கும்‌ 


6.1.24 


6.1.25 


6.1.26 


6.1.27 


6.1.28 


6.1.29 


6.1.30 


6.1.31 


1930 


1931 


1952 


1933 


1934 


1935 


1936 


1937 


பயன்‌ தருவ பஃறருவும்‌ வல்லிகளும்‌ மல்கித்‌ 
தயங்கு புனலும்‌ தெளிவ தண்மையுடன்‌ நண்ணும்‌ 
வயங்கு ஒளி விசும்பு மலினம்‌ கழியும்‌ மாறா 

நயம்‌ புரிவ புள்‌ ஒலிகள்‌ நல்ல திசை எல்லாம்‌ 


அம்கண்‌ விழவில்‌ பெருகு சண்பை அகல்‌ மூதூர்ச்‌ 
சங்கம்‌ படகம்‌ கருவி தாரை முதலான 
எங்கணும்‌ இயற்றுபவர்‌ இன்றியும்‌ இயம்பும்‌ 
மங்கல முழக்கு ஒலி மலிந்த மறுகு எல்லாம்‌ 


இரும்‌ புவனம்‌ இத்தகைமை எய்த அவர்‌ தம்மைத்‌ 
தரும்‌ குல மறைத்‌ தலைவர்‌ தம்‌ பவன முன்றில்‌ 
பெரும்‌ களி வியப்பொடூ பிரான்‌ அருளினாலே 
அரும்‌ திரு மகப்‌ பெற அணைந்த அணி செய்வார்‌ 


காதல்‌ புரி சிந்தை மகிழக்‌ களி சிறப்பார்‌ 

மீது அணியும்‌ நெய்‌ அணி விழாவொடு திளைப்பார்‌ 
சூத நிகழ்‌ மங்கல வினைத்‌ துழனி பொங்கச்‌ 
சாதக முறைப்‌ பல சடங்கு வினை செய்வார்‌ 


மா மறை விழுக்குல மடந்தையர்கள்‌ தமில்‌ 

தாம்‌ உறு மகிழ்ச்சியோடு சாயல்‌ மயில்‌ என்னத்‌ 
தூ மணி விளக்கொடுூ சுடர்க்‌ குழைகள்‌ மின்னக்‌ 
காமர்‌ திரு மாளிகை கவின்‌ பொலிவு செய்வார்‌ 


சுண்ணமொடு தண்‌ மலர்‌ துதைந்த துகள்‌ வீசி 
உண்ணிறைந்த விருப்பின்‌ உடன்‌ ஓகை உரை செய்வார்‌ 
வெண்‌ முளைய பாலிகைகள்‌ வேதி தொறும்‌ வைப்பார்‌ 
புண்ணிய நறும்‌ புனல்‌ கொள்‌ பொன்‌ குடம்‌ நிரைப்பார்‌ 


செம்‌ பொன்‌ முதலான பல தான வினை செய்வார்‌ 
நம்பர்‌ அடியார்‌ அழுது செய்ய நலம்‌ உய்ப்பார்‌ 
வம்பலர்‌ நறும்‌ தொடையல்‌ வண்டொடு தொடுப்பர்‌ 
நிம்பம்‌ முதலான கடி நீடு வினை செய்வார்‌ 


ஐயவி உடன்‌ பல அமைத்த புகையாலும்‌ 

நெய்‌ அகில்‌ நறுங்குறை நிறைத்த புகையாலும்‌ 
வெய்ய தழல்‌ ஆகுதி விழுப்‌ புகையினாலும்‌ 

தெய்வ மணம்‌ நாறவரு செய்‌ தொழில்‌ விளைப்பார்‌ 


122 


6.1.33 


6.1.34 


0.1535 


6.1.36 


6.1.37 


6.1.38 


0.1.39 


1938 


1939 


1940 


1941 


1942 


1943 


1944 


1945 


ஆய பல செய்‌ தொழில்கள்‌ அன்று முதல்‌ விண்ணோர்‌ 
நாயகன்‌ அருள்‌ பெருமை கூறும்‌ நலம்‌ எய்த 
தூயதிரு மா மறை தொடர்ந்த நடை நூலின்‌ 

மேய விதி ஐயிரு தினத்தினும்‌ விளைத்தார்‌ 


நாம கரணத்து அழகு நாள்‌ பெற நிறுத்திச்‌ 

சேம உதயப்‌ பரிதியில்‌ திகழ்‌ பிரானைத்‌ 

தாமரை மிசைத்‌ தனி முதல்‌ குழவி என்னத்‌ 

தூ மணி நிரைத்து அணி செய்‌ தொட்டில்‌ அமர்வித்தார்‌ 


பெரு மலை பயந்த கொடி பேணும்‌ முலையின்‌ பால்‌ 
அர மறை குழைத்த அழுது செய்து அருளுவாரைத்‌ 
தருமிறைவியார்‌ பரமர்‌ தாள்‌ பரவும்‌ அன்பே 
திருமுலை சுரந்து அமுது செய்து அருளுவித்தார்‌ 


ஆறுலவு செய்ய சடை ஐயர்‌ அருளாலே 

பேறு உலகினுக்கு என வரும்‌ பெரியவர்க்கு 
வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார்‌ 
நீறு திரு நெற்றியில்‌ நிறுத்தி நிறைவித்தார்‌ 


தாயர்‌ திரு மடித்தலத்தும்‌ தயங்கு மணித்‌ தவிசினிலும்‌ 
தூய சுடர்த்‌ தொட்டிலினும்‌ தூங்கு மலர்ச்‌ சயனத்தும்‌ 
சேய பொருள்‌ திருமறையும்‌ தீம்‌ தமிழும்‌ சிறக்க வரு 
நாயகனைத்‌ தாலாட்டும்‌ நலம்‌ பல பாராட்டினார்‌ 


வரும்‌ முறைமைப்‌ பருவத்தில்‌ வளர்‌ புகலிப்‌ பிள்ளையார்‌ 

அரு மறைகள்‌ தலை எடுப்ப ஆண்ட திருமுடி எடுத்துப்‌ 

பெரு மழுவர்‌ தொண்டூ அல்லால்‌ பிரிது இசையோம்‌ என்பார்‌ போல்‌ 
திருமுக மண்டலம்‌ அசையச்‌ செங்கீரை ஆடினார்‌ 


நாம்‌ அறியோம்‌ பர சமயம்‌ உலகிர்‌ எதிர்‌ நாடாது 

போம்‌ அகல என்று அங்கை தட்டுவதும்‌ புனிதன்‌ பால்‌ 
காமரு தாளம்‌ பெறுதற்கு ஒத்துவதும்‌ காட்டுவ போல்‌ 
தாமரைச்‌ செங்கை களினால்‌ சப்பாணி கொட்டினார்‌ 


விதி தவறுபடும்‌ வேற்றுச்‌ சமயங்கள்‌ இடை விழுந்து 

கதி தவழ இரு விசும்பு நிறைந்த கடிவார்‌ கங்கை 

நதி தவழும்‌ சடை முடியார்‌ ஞானம்‌ அளித்திட உரியார்‌ 
மதி தவழ்‌ மாளிகை முன்றின்‌ மருங்கு தவழ்ந்து அருளினார்‌ 


6.1.40 


6.1.41 


6.1.42 


6.1.43 


6.1.44 


6.1.45 


6.1.46 


6.1.47 


1946 


1947 


1946 


1949 


1950 


1951 


1952 


1953 


சூழ வரும்‌ பெருஞ்சுற்றத்துத்‌ தோகையரும்‌ தாதியரும்‌ 
காழியர்‌ தம்‌ சீர்‌ ஆட்டே கவுணியர்‌ கற்பகமே என்று 
ஏழ்‌ இசையும்‌ எவ்‌ உலகும்‌ தனித்‌ தனியே 

வாழ வரும்‌ அவர்‌ தம்மை வருக வருக என அழைப்ப 


திரு நகையால்‌ அழைத்து அவர்‌ தம்‌ செழு முகங்கள்‌ மலர்வித்தும்‌ 
வருமகிழ்வு தலை சிறப்ப மற்றவர்‌ மேல்‌ செலவுகைத்தும்‌ 

உருகி மனம்‌ கரைந்து அலைய உடன்‌ அணைந்து தழுவியும்‌ முன்‌ 
பெருகிய இன்புற அளித்தார்‌ பெரும்‌ புகலிப்‌ பிள்ளையார்‌ 


வளர்‌ பருவ முறை ஆண்டு வருவதன்‌ முன்‌ மலர்‌ வரிவண்டு 
உளர்‌ கரு மென்‌ சுருள்‌ குஞ்சியுடன்‌ அலையச்‌ செந்நின்று 
கிளர்‌ ஒலி கிண்கிணி எடுப்பக்‌ கீழ்மை நெறிச்‌ சமயங்கள்‌ 

தளர்‌ நடை இட்டு அறத்‌ தாமும்‌ தளர்‌ நடை இட்டு அருளினார்‌ 


தாதியர்‌ தங்கைப்‌ பற்றித்‌ தளர்‌ நடையின்‌ அசைவு ஒழிந்து 
சோதி அணி மணிச்‌ சதங்கை தொடுத்த வடம்‌ புடை சூழ்ந்த 
பாத மலர்‌ நிலம்‌ பொருந்தப்‌ பருவ முறை ஆண்டு ஒன்றின்‌ 
மீது அணைய நடந்து அருளி விளையாடத்‌ தொடங்கினார்‌ 


சிறு மணித்தேர்‌ தொடர்ந்து உருட்டிச்‌ செழுமணல்‌ சிற்றில்கள்‌ இழை 
நறு நுதல்‌ பேதையார்‌ மழுங்கு நடந்து ஓடி அடர்ந்து அழித்தும்‌ 

குறு வியர்ப்புத்‌ துளி அரும்பக்‌ கொழும்பொடி ஆடிய கோல 

மறுகு இடைப்‌ பேர்‌ ஒளி பரப்ப வந்து வளர்ந்து அருளினார்‌ 


மங்கையோடு உடன்‌ ஆகி வளர்‌ தோணி வீற்று இருந்த 
திங்கள்‌ சேர்‌ சடையார்‌ தம்‌ திரு அருட்குச்‌ செய்‌ தவத்தின்‌ 
அங்குரம்‌ போல்‌ வளர்ந்து அருளி அரு மறையோடு உலகு உய்ய 
எங்கள்‌ பிரான்‌ ஈர்‌ ஆண்டின்‌ மேல்‌ ஓர்‌ ஆண்டு எய்து தலும்‌ 


நாவாண்ட பல கலையும்‌ நா மகளும்‌ நலம்‌ சிறப்பப்‌ 

பூவாண்ட திருமகளும்‌ புண்ணியமும்‌ பொலிவு எய்த 

சேவாண்ட கொடியவர்‌ தம்‌ சிரபுரத்துச்‌ சிறுவருக்கு 
மூவாண்டில்‌ உலகு உய்ய நிகழ்ந்தது அதனை மொழிகின்றேன்‌ 


பண்டு திருவடி மறவாப்‌ பான்மையோர்‌ தமைப்‌ பரமர்‌ 

மண்டு தவ மறைக்‌ குலத்தோர்‌ வழிபாட்டின்‌ அளித்து அருளத்‌ 
தொண்டின்‌ நிலை தர வருவார்‌ தொடர்ந்த பிரிவு உணர்வு ஒருகால்‌ 
கொண்டூ எழலும்‌ வெருக்‌ கொண்டாற்‌ போல்‌ அழுவார்‌ குறிப்பு அயலாய்‌ 


6.1.48 


6.1.49 


6.1.50 


6.1.51 


122 


6.1.53 


6.1.54 


6.1.55 


1954 


1955 


1956 


1957 


1958 


1959 


1960 


1961 


மேதகைய இந்‌ நாளில்‌ வேறு ஒரு நாள்‌ வேத விதி 

நீதி முறைச்‌ சடங்கு நெறி முடிப்பதற்கு நீர்‌ ஆடத்‌ 

தாதையார்‌ போம்‌ பொழுது தம்‌ பெருமான்‌ அருள்‌ கூடச்‌ 
சோதி மணி மனை முன்றில்‌ தொடர்ந்து அழுது பின்‌ சென்றார்‌ 


பின்‌ சென்ற பிள்ளையார்‌ தமை நோக்கிப்‌ பெருந்தவத்தோர்‌ 
முன்செல்கை தனை ஒழிந்து முனிவார்‌ போல்‌ விலக்குதலும்‌ 
மின்‌ செய்‌ பொலங்‌ கிண்‌ கிணிக்‌ கால்‌ கொட்டி அவர்‌ மீளாமை 
உன்‌ செய்கை இது ஆகில்‌ போ என்று அங்கு உடன்‌ சென்றார்‌ 


கடை உகத்தில்‌ தனி வெள்ளம்‌ பல விரிக்கும்‌ கருப்பம்‌ போல்‌ 
இடை அறாப்‌ பெரும்‌ தீர்த்தம்‌ எவற்றினுக்கும்‌ பிறப்பு இடமாய்‌ 
விடை உயர்த்தார்‌ திருத்‌ தோணிப்‌ பற்று விடா மேன்மை அதாம்‌ 
தடம்‌ அதனில்‌ துறை அணைந்தார்‌ தருமத்தின்‌ தலை நின்றார்‌ 


பிள்ளையார்தமைக்‌ கரையில்‌ வைத்துத்‌ தாம்‌ பிரிவு அஞ்சித்‌ 
தெள்ளு நீர்ப்‌ புக மாட்டார்‌ தேவியொடும்‌ திருத்தோணி 
வள்ளலார்‌ இருந்தாரை எதிர்‌ வணங்கி மணி வாவி 
உள்ளிழிந்து புனல்‌ புக்கார்‌ உலகு உய்ய மகப்‌ பெற்றார்‌ 


நீர்‌ ஆடித்‌ தருப்‌ பிடித்து நியமங்கள்‌ பல செய்வார்‌ 

நீர்‌ ஆடும்‌ திரு மகனார்‌ காண்பதன்‌ முன்‌ செய்து அதன்பின்‌ 
ஆராத விருப்பினால்‌ அகமர்‌ உடம்படிய நீர்‌ 

பேராது மூழ்கினார்‌ பெரும்‌ காவல்‌ பெற்றாராய்‌ 


மறை முனிவர்‌ மூழ்குதலும்‌ மற்றவர்‌ தம்மைக்‌ காணாது 

இறை தெரியார்‌ எனும்‌ நிலைமை தலைக்கு ஈடா ஈசர்‌ கழல்‌ 
முறை புரிந்த முன்‌ உணர்வு மூள அழத்‌ தொடங்கினார்‌ 
நிறை புனல்‌ வாவிக்‌ கரையில்‌ நின்று அருளும்‌ பிள்ளையார்‌ 


கண்‌ மலர்கள்‌ நீர்‌ ததும்பக்‌ கைம்‌ மலர்களால்‌ பிசைந்து 

வண்ண மலர்ச்‌ செங்கனிவாய்‌ மணி அதரம்‌ புடை துடிப்ப 
எண்ணில்‌ மறை ஒலி பெருக எவ்‌ உயிரும்‌ குதுகலிப்ப 
புண்ணியக்‌ கன்று அனையவர்‌ தாம்‌ பொருமி அமுது அருளினார்‌ 


மெய்ம்‌ மேல்‌ கண்‌ துளி பனிப்ப வேறு எங்கும்‌ பார்த்து அழுவார்‌ 
தம்‌ மேலைச்‌ சார்பு உணர்ந்தோ சாரும்‌ பிள்ளை மைதானோ 
செம்‌ மேனி வெண்‌ நீற்றார்‌ திருத்‌ தோணி சிகரம்‌ பார்த்து 
அம்மே அப்பா என்று என்று அழைத்து அருளி அழுது அருள 


6.1.56 


6.1.57 


6.1.58 


6.1.59 


6.1.60 


6.1.61 


6.1.62 


6.1.63 


19௦2 


1963 


1964 


1965 


1966 


1967 


1968 


1969 


அந்நிலையில்‌ திருத்தோணி வீற்று இருந்தார்‌ அருள்‌ நோக்கால்‌ 

முன்‌ நிலைமைத்‌ திருத்‌ தொண்டு முன்னி அவர்க்கு அருள்‌ புரிவான்‌ 
பொன்‌ மலை வல்லியும்‌ தாமும்‌ பொருவிடை மேல்‌ எழுந்து அருளிச்‌ 
சென்னி இளம்‌ பிறை திகழச்‌ செழும்‌ பொய்கை மருங்கு அணைந்தார்‌ 


திரு மறைநூல்‌ வேதியர்க்கும்‌ தேவியர்க்கும்‌ தாம்‌ கொடுத்த 
பெருகு வரம்‌ நினைந்தோ தான்‌ தம்‌ பெருமை கழல்‌ பேணும்‌ 
ஒரு நெறியில்‌ வரு ஞானம்‌ கொடுப்ப அதனுக்கு உடன்‌ இருந்த 
அரு மறையாள்‌ உடையவளை அளித்து அருள அருள்‌ செய்வார்‌ 


அழுகின்ற பிள்ளையார்‌ தமை நோக்கி அருள்‌ கருணை 

எழுகின்ற திரு உள்ளத்து இறையவர்‌ தாம்‌ எவ்வுலகும்‌ 

தொழுகின்ற மலைக்‌ கொடியைப்‌ பார்த்து அருளித்‌ துணை முலைகள்‌ 
பொழிகின்ற பால்‌ அடிசில்‌ பொன்‌ வள்ளத்து ஊட்டு என்ன 


ஆரணமும்‌ உலகு ஏழும்‌ ஈன்று அருளி அனைத்தினுக்கும்‌ 
காரணமாய்‌ வளம்‌ பெருகு கருணை திருவடிவான 

சீர்‌ அணங்கு சிவபெருமான்‌ அருளுதலும்‌ சென்று அணைந்து 
வார்‌ இணங்கு திருமுலைப்பால்‌ வள்ளத்துக்‌ கறந்து அருளி 


எண்ணரிய சிவஞானத்தின்‌ இன்‌ அமுதம்‌ குழைத்து அருளி 

உண்‌ அடிசில்‌ என ஊட்ட உமை அம்மை எதிர்‌ நோக்கும்‌ 

கண்‌ மலர்‌ நீர்‌ துடைத்து அருளிக்‌ கையில்‌ பொன்‌ கிண்ணம்‌ அளித்து 
அண்ணலை அங்கு அழுகை தீர்த்த அங்கணனார்‌ அருள்‌ புரிந்தார்‌ 


யாவர்க்கும்‌ தந்தை தாய்‌ எனும்‌ இவர்‌ இப்படி அளித்தார்‌ 
ஆவதனால்‌ ஆளுடையப்‌ பிள்ளையாராய்‌ அகில 
தேவருக்கும்‌ முனிவர்க்கும்‌ தெரிஅரிய பொருளாகும்‌ 
தாவில்‌ தனிச்‌ சிவ ஞான சம்பந்தர்‌ ஆயினார்‌ 


சிவன்‌ அடியே சிந்திக்கும்‌ திருப்பெருகு சிவஞானம்‌ 

பவம்‌ அதனை அற மாற்றும்‌ பாங்கினில்‌ ஓங்கிய ஞானம்‌ 
உவமை இலாக்‌ கலை ஞானம்‌ உணர்வு அரிய மெய்ஞ்‌ ஞானம்‌ 
தவ முதல்வர்‌ சம்பந்தர்‌ தாம்‌ உணர்ந்தார்‌ அந்நிலையில்‌ 


எப்பொருளும்‌ ஆக்குவான்‌ ஈசனே எனும்‌ உணர்வும்‌ 
அப்பொருள்தான்‌ ஆளுடையார்‌ அடியார்கள்‌ எனும்‌ அறிவும்‌ 
இப்படியால்‌ இது அன்றித்‌ தம்‌ இசைவு கொண்டு இயலும்‌ 
துப்புரவில்லார்‌ துணிவு துகளாகச்‌ சூழ்ந்து எழுந்தார்‌ 


10 


6.1.64 


6.1.65 


6.1.66 


6.1.67 


6.1.68 


6.1.69 


6.1.70 


6.1.71 


1970 


1971 


1972 


1975 


1974 


1975 


1976 


1977 


சீர்‌ மறையோர்‌ சிவபாத இருதயரும்‌ சிறு பொழுதில்‌ 

நீர்‌ மருவித்‌ தாம்‌ செய்யும்‌ நியமங்கள்‌ முடித்து ஏறி 

பேர்‌ உணர்வில்‌ பொலிகின்ற பிள்ளையார்தமை நோக்கி 
யார்‌ அளித்த பால்‌ அடிசில்‌ உண்டது நீ என வெகுளா 


எச்சில்‌ மயங்கிட உனக்கு ஈது இட்டாரைக்‌ காட்டு என்று 
கைச்‌ சிறியது ஒருமாறு கொண்டோச்சக்‌ கால்‌ எடுத்தே 
அச்‌ சிறிய பெருந்தகையார்‌ ஆனந்தக்‌ கண்‌ துளி பெய்து 
உச்சியினில்‌ எடுத்து அருளும்‌ ஒரு திருக்கை விரல்‌ சுட்டி 


விண்‌ நிறைந்த பெருகு ஒளியால்‌ விளங்கு மழ விடைமேல்‌ 

பண்‌ நிறைந்த அருமறைகள்‌ பணிந்து ஏத்தப்‌ பாவை உடன்‌ 

எண்‌ நிறைந்த கருணையினால்‌ நின்றாரை எதிர்‌ காட்டி 

உள்‌ நிறைந்து பொழிந்து எழுந்த உயர்‌ ஞானத்‌ திருமொழியால்‌ 


எல்லை இலா மறை முதல்‌ மெய்யுடன்‌ எடுத்த எழுது மறை 
மல்லல்‌ நெடும்‌ தமிழால்‌ இம்‌ மா நிலத்தோர்க்கு உரை சிறப்ப 
பல்‌ உயிரும்‌ களிகூரத்‌ தம்‌ பாடல்‌ பரமர்‌ பால்‌ 

செல்லு முறை பெறுவதற்குத்‌ திருசெவியைச்‌ சிறப்பித்து 


செம்மை பெற எடுத்த திருத்‌ தோடுடைய செவியன்‌ எனும்‌ 
மெய்ம்மை மொழித்‌ திருப்பதிகம்‌ பிரமபுரம்‌ மேவினார்‌ 
தம்மை அடையாளங்களுடன்‌ சாற்றித்‌ தாதையார்க்கு 
எம்மை இது செய்த பிரான்‌ இவன்‌ அன்றே என இசைத்தார்‌ 


மண்‌ உலகில்‌ வாழ்வார்கள்‌ பிழைத்தாலும்‌ வந்தடையின்‌ 

கண்‌ நுதலான்‌ பெரும்‌ கருணை கைக்‌ கொள்ளும்‌ எனக்காட்ட 
எண்ணம்‌ இலா வல்‌ அரக்கன்‌ எடுத்து முறிந்து இசைபாட 
அண்ணல்‌ அவற்கு அருள்‌ புரிந்த ஆக்கப்பாடு அருள்‌ செய்தார்‌ 


தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான்‌ எனத்‌ தொழார்‌ 
வழுவான மனத்தாலே மாலாய மால்‌ அயனும்‌ 

இழிவாகும்‌ கருவிலங்கும்‌ பறவையுமாய்‌ எய்தாமை 
விழுவார்கள்‌ அஞ்செழுத்தும்‌ துதித்து உய்ந்த படி விரித்தார்‌ 


வேத காரணராய வெண்‌ பிறை சேர்‌ செய்ய சடை 
நாதன்‌ நெறி அறிந்து உய்யார்‌ தம்மிலே நலம்‌ கொள்ளும்‌ 
போதம்‌ இலாச்‌ சமண்‌ கையர்‌ புத்தர்‌ வழியாக்கும்‌ 
ஏதமே என மொழிந்தார்‌ எங்கள்‌ பிரான்‌ சம்பந்தர்‌ 


11 


01-12 


6.1.73 


6.1.74 


6.1.75 


6.1.76 


6.1.77 


6.1.78 


6.1.79 


1978 


1979 


1980 


1981 


1982 


1983 


1984 


1985 


திருப்பதிகம்‌ நிறைவித்துத்‌ திருக்கடைக்‌ காப்புச்‌ சாத்தி 
இருக்கு மொழிப்‌ பிள்ளையார்‌ எதிர்‌ தொழுது நின்று அருள 
அருள்‌ கருணைத்‌ திருவாளனார்‌ அருள்‌ கண்டு அமரர்‌ எலாம்‌ 
பெருக்க விசும்பினில்‌ ஆர்த்துப்‌ பிரசமலர்‌ மழை பொழிந்தார்‌ 


வந்து எழும்‌ மங்கலமான வான்‌ அகத்‌ துந்துபி முழக்கும்‌ 
கந்தருவர்‌ கின்னரர்கள்‌ கான ஒலிக்‌ கடல்‌ முழக்கும்‌ 
இந்திரனே முதல்‌ தேவர்‌ எடுத்து ஏத்தும்‌ இசைமுழக்கும்‌ 
அந்தம்‌ இல்‌ பல்‌ கண நாதர்‌ அர எனும்‌ ஓசையின்‌ அடங்க 


மறைகள்‌ கிளர்ந்து ஒலி வளர முழங்கிட வானோர்‌ தம்‌ 
நிறை முடி உந்திய நிரை மணி சிந்திட நீள்‌ வானத்து 
உறை என வந்து உலகு அடைய நிறைந்திட ஓவாமெய்ப்‌ 
பொறை பெருகும்‌ தவமுனிவர்‌ எனும்‌ கடல்‌ புடை சூழ 


அணைவுற வந்து எழும்‌ அறிவு தொடங்கின அடியார்‌ பால்‌ 
இணை இல்‌ பவம்‌ கிளர்‌ கடல்கள்‌ இகந்திட இரு தாளின்‌ 
புணை அருள்‌ அங்கணர்‌ பொருவிடை தங்கிய புணர்‌ பாகத்து 
துணையொடூ அணைந்தனர்‌ சுருதி தொடர்ந்த பெரும்‌ தோணி 


அண்ணல்‌ அணைந்தமை கண்டு தொடர்ந்து எழும்‌ அன்பாலே 
மண்மிசை நின்ற மறைச்‌ சிறு போதகம்‌ அன்னாரும்‌ 

கண்‌ வழி சென்ற கருத்து விடாது கலந்து ஏகப்‌ 

புண்ணியர்‌ நண்ணிய பூமலி கோயிலின்‌ உள்‌ புக்கார்‌ 


ஈறில்‌ பெரும்‌ தவம்‌ முன்‌ செய்து தாதை எனப்‌ பெற்றார்‌ 
மாறு விழுந்த மலர்க்கை குவித்து மகிழ்ந்து ஆடி 

வேறு விளைந்த வெருட்சி வியப்பு விருப்போடும்‌ 

கூறும்‌ அரும்‌ தமிழின்‌ பொருளான குறிப்‌ போவார்‌ 


தாணுவினைத்‌ தனிகண்டு தொடர்ந்தவர்‌ தம்மைப்‌ போல்‌ 
காணுதல்‌ பெற்றிலரேனும்‌ நிகழ்ந்தன கண்டு உள்ளார்‌ 
தோணி புரத்திறை தன்‌ அருள்‌ ஆதல்‌ துணிந்து ஆர்வம்‌ 
பேணும்‌ மனத்தொடு முன்புகு காதலர்‌ பின்‌ சென்றார்‌ 


அப்பொழுது அங்கண்‌ அணைந்தது கண்டவர்‌ அல்லாதார்‌ 
முப்புரிநூல்‌ மறையோர்கள்‌ உரோமம்‌ முகிழ்ப்பு எய்தி 
இப்படி ஒப்பதோர்‌ அற்புதம்‌ எங்கு உளது என்று என்றே 
துப்பு உறழ்‌ வேணியர்‌ கோயிலின்‌ வாயில்‌ புறம்‌ சூழ 


12 


6.1.80 


6.1.81 


6.1.82 


6.1.83 


6.1.84 


6.1.85 


6.1.86 


6.1.87 


LS 


1986 
பொங்கு ஒளி மால்‌ விடை மீது புகுந்து அணி பொன்‌ தோணி 
தங்கி இருந்த பெரும்‌ திரு வாழ்வு தலைப்பட்டே 
இங்கு எனை ஆளும்‌ உடையான்‌ உமையோடும்‌ இருந்தான்‌ என்று 
அங்கு எதிர்‌ நின்று புகன்றனர்‌ ஞானத்து அமுது உண்டார்‌ 6.1.88 


1987 
இன்‌ இசை ஏழும்‌ இசைந்த செழும்‌ தமிழ்‌ ஈசற்கே 
சொன்முறை பாடும்‌ தொழும்பர்‌ அருள்‌ பெற்ற தொடக்கோடும்‌ 
பல்‌ மறை வேதியர்‌ காண விருப்பொடு பால்‌ நாறும்‌ 
பொன்மணி வாமினர்‌ கோயிலின்‌ நின்று புறப்பட்டார்‌ 6.1.89 


1988 
பேணிய அற்புத நீடு அருள்‌ பெற்ற பிரான்‌ முன்னே 
நீண்‌ நிலையில்‌ திகழ்‌ கோபுர வாயிலின்‌ நேர்‌ எய்தி 
வாண்‌ நிலவில்‌ திகழ்‌ வேணியர்‌ தொண்டர்கள்‌ வாழ்வு எய்தும்‌ 
தோணி புரத்தவர்‌ தாம்‌ எதிர்‌ கொண்டு துதிக்கின்றார்‌ 6.1.90 


1989 
காழியர்‌ தவமே கவுணியர்‌ தனமே கலை ஞானத்து 
ஆழிய கடலே அதன்‌ இடை அமுதே அடியார்‌ முன்‌ 
வாழிய வந்து இம்மண்‌ மிசை வானோர்‌ தனி நாதன்‌ 
ஏம்‌ இசை மொழியாள்‌ தன்‌ திரு அருள்‌ பெற்று அனை என்பார்‌ 6.1.91 


1990 
மறை வளர்‌ திருவே வைதிக நிலையே வளர்‌ ஞானப்‌ 
பொறை அணி முகிலே புகலியர்‌ புகலே பொருபொன்னித்‌ 
துறை பெறு மணியே சுருதியின்‌ ஒளியே வெளியே வந்து 
இறையவன்‌ உமையாள்‌ உடன்‌ அருள்‌ தர எய்தினை என்பார்‌ 6.1.92 


1991 
புண்ணிய முதலே புனை மணி அரை ஞாணொடு போதும்‌ 
கண்‌ நிறை கதிரே கலை வளர்‌ மதியே கவின்‌ மேவும்‌ 
பண்‌ இயல்‌ கதியே பருவமது ஒரு மூவருடத்தே 
எண்ணிய பொருளாய்‌ நின்றவர்‌ அருள்‌ பெற்றனை என்பார்‌ 6.1.93 


1992 
என்று இனைய பல கூறி இருக்கு 
மொழி அந்தணரும்‌ ஏனையோரும்‌ 
நின்று துதி செய்து அவர்தாள்‌ நீள்‌ முடிக்கண்‌ 
மேல்‌ ஏந்தி நிரந்த போது 
சென்று அணைந்த தாதையர்‌ சிவபாத 
இருதயர்‌ தாம்‌ தெய்வ ஞானக்‌ 
கன்றினை முன்‌ புக்கு எடுத்துப்‌ பியலின்‌ மேல்‌ 
கொண்டு களி கூர்ந்து செல்ல 6.1.94 


1993 
மா மறையோர்‌ குழத்தின்‌ உடன்‌ மல்கு 
திருத்‌ தொண்டர்‌ குழாம்‌ மருங்கு சூழ்ந்து 
தாம்‌ அறுவை உத்தரியம்‌ தனி விசும்பில்‌ 


14 


எறிந்து ஆர்க்கும்‌ தன்மையாலே 
பூ மறுகு சிவானந்தப்‌ பெருக்காறு போத 
அதன்‌ மீது பொங்கும்‌ 
காமர்‌ நுரைக்‌ குமிழி எழுந்து இழிவன போல்‌ 


விளங்கும்‌ பெரும்‌ காட்சித்தாக 6.1.95 
1994 
நீடு திருக்‌ கழுமலத்து நிலத்தேவர்‌ 
மாளிகை மேல்‌ நெருங்கி அங்கண்‌ 
மாடு நிறை மடவார்கள்‌ மங்கலமாம்‌ 
மொழிகளால்‌ வாழ்த்தி வாசத்‌ 
தோடு மலி நறுமலரும்‌ சுண்ணமும்‌ வெண்‌ 
பொரியினொடும்‌ தூவிநிற்பர்‌ 
கோடு பயில்‌ குல வரை மேல்‌ மின்‌ குலங்கள்‌ 
புடை பெயரும்‌ கொள்கைத்தாக 6.1.96 
1995 
மங்கல தூர்‌ இயந்து வைப்பர்‌ 
மறைச்‌ சாமம்‌ பாடுவார்‌ மருங்கு வேதிப்‌ 
பொங்கு மணி விளக்கு எடுத்து பூரண கும்பமும்‌ 
நிரைப்பார்‌ போற்றி செய்வார்‌ 
அங்கு அவர்கள்‌ மனத்து எழுந்த அதிசயமும்‌ 
பெருவிருப்பும்‌ அன்பும்‌ பொங்கத்‌ 
தங்கு திரு மலி வீதிச்‌ சண்பை நகர்‌ வலம்‌ 
செய்து சாரும்‌ காலை 6.1.97 
1996 
தம்‌ திரு மாளிகையின்‌ கண்‌ எழுந்து 
அருளிப்‌ புகும்‌ பொழுது சங்க நாதம்‌ 
அந்தர துந்துபி முதலா அளவில்‌ பெருகு 
ஒலி தழைப்ப அணைந்து புக்கார்‌ 
சுந்தரப்‌ பொன்‌ தோணி மிசை இருந்த பிரானுடன்‌ 
அமர்ந்த துணைவி ஆகும்‌ 
பைந்தொடியாள்‌ திரு முலையின்‌ பால்‌ அறா 
மதுர மொழிப்‌ பவள வாயார்‌ 6.1.98 
1997 
தூ மணி மாளிகையின்‌ கண்‌ 
அமர்ந்து அருளி அன்று இரவு தொல்லை நாத 
மா மறைகள்‌ திரண்ட பெரும்‌ திருத்‌ 
தோணி மன்னி வீற்று இருந்தார்‌ செய்ய 
கா மரு சேவடிக்‌ கமலம்‌ கருத்திலுற 
இடையறாக்‌ காதல்‌ கொண்டு 
நாம நெடும்‌ கதிர்‌ உதிப்ப நண்ணினார்‌ 
திருத்‌ தோணி நம்பர்‌ கோயில்‌ 6.1.99 
1998 


காதல்‌ உடன்‌ அணைந்து திருக்‌ 
கழுமலத்துக்‌ கலந்து வீற்று இருந்த தங்கள்‌ 
தாதை யாரையும்‌ வெளியே தாங்க அரிய 


1999 


2000 


2001 


2002 


2003 


மெய்ஞ்ஞானம்‌ தம்பால்‌ வந்து 
போதம்‌ முலை சுரந்து அளித்த புண்ணியத்‌ 

தாயாரையும்‌ முன்‌ வணங்கிப்‌ போற்றி 
மே தகைய அருள்‌ பெற்றுத்‌ திருக்கோலக்‌ கா 

இறைஞ்ச விருப்பில்‌ சென்றார்‌ 


பெருக்‌ கோல்‌ இட்டு அலை பிறங்கும்‌ 
காவிரி நீர்‌ பிரச மலர்‌ தரளம்‌ சிந்த 

வரிக்‌ கோல வண்டு ஆட மாதரார்‌ குடைந்து 
ஆடும்‌ மணி நீர்‌ வாவி 

திருக்‌ கோலக்கா எய்திதித்‌ தேவர்பிரான்‌ 
கோயில்‌ வலம்‌ செய்து முன்‌ நின்று 

இருக்கோல்‌ இட்டூ அறிவு அரிய திருப்பாதம்‌ 
ஏத்துவதற்கு எடுத்துக்‌ கொள்வார்‌ 


மெய்ந்‌ நிறைந்த செம்‌ பொருளாம்‌ 

வேதத்தின்‌ விழுப்‌ பொருளை வேணி மீது 
பைந்‌ நிறைந்த அரவுடனே பசுங்குழவித்‌ 

திங்கள்‌ பரித்து அருளுவானை 
மைந்‌ நிறைந்த மிடற்றானை மடையில்‌ 

வாளைகள்‌ பாய என்னும்‌ வாக்கால்‌ 
கைந்‌ நிறைந்த ஒத்து அறுத்துக்‌ கலைப்‌ 

பதிகம்‌ கவுணியர்‌ கோன்‌ பாடும்‌ காலை 


கை அதனால்‌ ஒத்து அறுத்துப்‌ பாடுதலும்‌ 
கண்டூ அருளி கருணை கூர்ந்த 
செய்ய சடை வானவர்‌ தம்‌ அஞ்செழுத்தும்‌ 
எழுதிய நல்‌ செம்பொன்‌ தாளம்‌ 
ஐயர்‌ அவர்‌ திரு அருளால்‌ எடுத்த பாடலுக்கு 
இசைந்த அளவால்‌ ஒத்த 
வையம்‌ எல்லாம்‌ உய்ய வரு மறைச்‌ 
சிறுவர்‌ கைத்‌ தலத்து வந்தது அன்றே 


காழி வரும்‌ பெரும்‌ தகையார்‌ கையில்‌ 
வரும்‌ திருத்‌ தாளக்‌ கருவி கண்டு 
வாழிய தம்‌ திருமுடி மேல்‌ கொண்டு 
அருளி மனம்‌ களிப்ப மதுர வாயில்‌ 
ஏழ்‌ இசையும்‌ தழைத்து ஓங்க இன்னிசை 
வண்‌ தமிழ்ப்‌ பதிகம்‌ எய்தப்‌ பாடித்‌ 
தாழும்‌ மணிக்‌ குழையார்‌ முன்‌ தக்க திருக்‌ 
கடைக்‌ காப்புச்‌ சாத்தி நின்றார்‌ 


உம்பர்‌ உலகம்‌ அதிசயிப்ப 
ஓங்கிய நாதத்து அளவின்‌ உண்மை நோக்கித்‌ 


15 


6.1.100 


6.1.101 


6.1.102 


6.1.103 


6.1.104 


2004 


2005 


2006 


2007 


2008 


தும்புரு நாரதர்‌ முதலாம்‌ சுருதி இசைத்‌ துறை 
உள்ளோர்‌ துதித்து மண்‌ மேல்‌ 
வம்பு அலர்‌ மா மழை பொழிந்தார்‌ மறை 
வாழ வந்து அருளும்‌ மதலையாரும்‌ 
தம்‌ பெருமான்‌ அருள்‌ போற்றி மீண்டு அருளிச்‌ 
சண்பை நகர்‌ சாரச்‌ செல்வார்‌ 


செங்கமல மலர்க்‌ கரத்துத்‌ திருத்‌ 
தாளத்துடன்‌ நடந்து செல்லும்‌ போது 
தங்கள்‌ குலத்‌ தாதையார்‌ தரியாது தோளின்‌ 
மேல்‌ தரித்துக்‌ கொள்ள 
அங்கு அவர்‌ தம்‌ தோளின்‌ மிசை எழுந்து அருளி 
அணைந்தார்‌ சூழ்ந்து அமரர்‌ ஏத்தும்‌ 
திங்கள்‌ அணிமணி மாடத்‌ திருத்‌ தோணி புரத்‌ 
தோணிச்‌ சிகரக்‌ கோயில்‌ 


திருப்‌ பெருகு பெரும்‌ கோயில்‌ சூழ 


வலம்‌ கொண்டு அருளித்‌ திருமுன்‌ நின்றே 


அருள்‌ பெருகு திருப்பதிகம்‌ எட்டு ஒரு கட்டளை 
ஆக்கி அவற்றுள்‌ ஒன்று 

விருப்புறு பொன்‌ திருத்தோணி வீற்று இருந்தார்‌ 
தமைப்‌ பாட மேவும்‌ காதல்‌ 

பொருத்தமுற அருள்‌ பெற்றுப்‌ போற்றி எடுத்து 
அருளினார்‌ பூவார்‌ கொன்றை 


எடூத்த திருப்‌ பதிகத்தின்‌ இசை 
திருத்‌ தாளத்தினால்‌ இசைய ஒத்தி 
அடூத்த நடை பெறப்‌ பாடி ஆர்வமுற வணங்கிப்‌ 
போந்து அலைநீர்ப்‌ பொன்னி 
மடுத்த வயல்‌ பூந்‌ தராய்‌ அவர்‌ வாழ மழ 
விளங்‌ கோலத்துக்‌ காட்சி 
கொடுத்து அருளி வைகினார்‌ குறைவு இலா நிறை 
ஞானக்‌ கொண்டலார்‌ தாம்‌ 


அந்‌ நிலையில்‌ ஆளுடைய பிள்ளையார்‌ 
தமை முன்னம்‌ அளித்த தாயார்‌ 

முன்‌ உதிக்க முயன்ற தவத்‌ திரு நன்னி பள்ளி 
முதல்‌ மறையோர்‌ எல்லாம்‌ 

மன்னு பெரு மகிழ்ச்சி உடன்‌ மங்கல தூரியம்‌ 
துவைப்ப மறைகள்‌ ஓதிக்‌ 

கன்னி மதில்‌ சண்பை நகர்‌ வந்து அணைந்து 
கவுணியர்‌ கோன்‌ கழலில்‌ தாழ்ந்தார்‌ 


மங்கலமாம்‌ மெய்ஞ்ஞானம்‌ மண்‌ 
களிப்ப பெற்ற பெரு வார்த்தையாலே 


16 


6.1.105 


6.1.106 


6.1.107 


6.1.108 


6.1.109 


2009 


2010 


2011 


2012 


2013 


எங்கணும்‌ நீள்‌ பதி மருங்கில்‌ இரு பிறப்பாளரும்‌ 
அல்லா ஏனையோரும்‌ 

பொங்கு திருத்‌ தொண்டர்களும்‌ அதிசயித்துக்‌ 
குழாங்‌ கொண்டு புகலியார்‌ தம்‌ 

சிங்க இளஏற்றின்‌ பால்‌ வந்து அணைந்து கழல்‌ 
பணியும்‌ சிறப்பின்‌ மிக்கார்‌ 


வந்த திருத்‌ தொண்டர்க்கும்‌ மல்கு செழு 
மறையவர்க்கும்‌ மற்று உளோர்க்கும்‌ 

சிந்தை மகிழ்வுற மலர்ந்து திருவமுது முதல்‌ ஆன 
சிறப்பின்‌ செய்கை 

தம்‌ தம்‌ அளவினில்‌ விரும்பும்‌ தகைமையினால்‌ 
கடன்‌ ஆற்றும்‌ சண்பை மூதூர்‌ 

எந்தை பிரான்‌ சிவலோகம்‌ என விளங்கி எவ்‌ உலகும்‌ 
ஏத்தும்‌ நாளில்‌ 


செழும்‌ தரளப்‌ பொன்னி சூழ்‌ திரு 
நன்னி பள்ளி உள்ளோர்‌ தொழுது திங்கள்‌ 
கொழுந்து அணியும்‌ சடையாரை எங்கள்‌ 
பதியினில்‌ கும்பிட்டு அருள அங்கே 
எழுந்து அருள வேண்டும்‌ என இசைந்து 
அருளித்‌ தோணி வீற்று இருந்தார்‌ 
பாதம்‌ தொழும்‌ தகைமையால்‌ இறைஞ்சி அருள்‌ 
பெற்றுப்‌ பிறபதியும்‌ தொழமுன்‌ செல்வார்‌ 


தாது அவிழ்‌ செந்தாமரையின்‌ அக 
இதழ்‌ போல்‌ சீர்‌ அடிகள்‌ தரையின்‌ மீது 
போதுவதும்‌ பிறர்‌ ஒருவர்‌ பொறுப்பதுவும்‌ 
பொறா அன்பு புரிந்த சிந்தை 
மாதவம்‌ செய்‌ தாதையார்‌ வந்து எடுத்துத்‌ 
தோளின்மேல்‌ வைத்துக்‌ கொள்ள 
நாதர்‌ கழல்‌ தம்‌ முடிமேல்‌ கொண்ட கருத்து 
உடன்‌ போந்தார்‌ ஞானம்‌ உண்டார்‌ 


தேன்‌ அலரும்‌ கொண்றையினார்‌ 
திரு நன்னி பள்ளியினைச்‌ சாரச்‌ செல்வார்‌ 
வான்‌ அணையும்‌ மலர்ச்‌ சோலை தோன்றுவது 
எப்‌ பதி என்ன மகிழ்ச்சி எய்திப்‌ 
பானல்‌ வயல்‌ திரு நன்னி பள்ளி எனத்‌ 
தாதையர்‌ பணிப்பக்‌ கேட்டு 
ஞான போனகர்‌ தொழுது நல்‌ தமிழ்ச்‌ சொல்‌ 
தொடை மாலை நவிலல்‌ உற்றார்‌ 


காரைகள்‌ கூகை முல்லை 
என நிகழ்‌ கலை சேர்‌ வாய்மைச்‌ 


17 


6.1.110 


6.1.111 


6.1112 


6.1.113 


6.1.114 


2014 


2015 


2016 


2017 


2018 


2019 


2020 


சீர்‌ இயல்‌ பதிகம்‌ பாடித்‌ திருக்‌ 
கடைக்‌ காப்புத்தன்னில்‌ 

நாரியோர்‌ பாகம்‌ வைகும்‌ நனி பள்ளி 
உள்குவார்‌ தம்‌ 

பேர்‌ இடர்‌ கெடுதற்கு ஆணை நமது 
எனும்‌ பெருமை வைத்தார்‌ 


ஆதியார்‌ கோயில்‌ வாயில்‌ அணைந்து புக்கு அன்பு கூர 
நீதியால்‌ பணிந்து போற்றி நீடிய அருள்‌ முன்‌ பெற்றுப்‌ 
போதுவார்‌ தம்மைச்‌ சூழ்ந்து பூசுரர்‌ குழாங்கள்‌ போற்றும்‌ 
காதல்‌ கண்டு அங்கு அமர்ந்தார்‌ கவுணியர்‌ தலைவனார்‌ தாம்‌ 


அம்பிகை அளித்த ஞானம்‌ அகிலமும்‌ உய்ய உண்ட 

நம்‌ பெரும்‌ தகையார்‌ தம்மை எதிர்‌ கொண்டு நண்ண வேண்டி 
உம்பரும்‌ வணங்கும்‌ மெய்ம்மை உயர்‌ தவத்‌ தொண்டரோடு 

தம்‌ பெரும்‌ விருப்பால்‌ வந்தார்‌ தலைசை அந்தணர்கள்‌ எல்லாம்‌ 


காவணம்‌ எங்கும்‌ இட்டுக்‌ கமுகொடு கதலி நாட்டி 
பூவணை தாமம்‌ தூக்கிப்‌ பூரண கும்பம்‌ ஏந்தி 

ஆவண வீதி எல்லாம்‌ அலங்கரித்து அண்ணலாரை 

மா அணை மலர்‌ மென்‌ சோலை வளம்‌ பதி கொண்டு புக்கார்‌ 


திரு மறையோர்கள்‌ சூழ்ந்து சிந்தையின்‌ மகிழ்ச்சி பொங்கப்‌ 
பெரு மறை ஒசை மல்கப்‌ பெரும்‌ திருக்‌ கோயில்‌ எய்தி 

அரு மறைப்‌ பொருள்‌ ஆனாரைப்‌ பணிந்து அணிநல்‌ சங்கத்தின்‌ 
தரு முறை நெறி அக்‌ கோயில்‌ சார்ந்தமை அருளிச்‌ செய்தார்‌ 


கறை அணி கண்டர்‌ கோயில்‌ காதலால்‌ பணிந்து பாடி போந்து 
மறையவர்‌ போற்ற வந்து திரு வலம்‌ புரத்து மன்னும்‌ 
இறைவரைத்‌ தொழுது பாடும்‌ கொடியுடை ஏந்தி 

நிறைபுனல்‌ திருச்‌ சாய்க்காடு தொழுதற்கு நினைந்து செல்வார்‌ 


பன்னகப்‌ பூணினாரைப்‌ பல்லவ னீச்சரத்துச்‌ 

சென்னியால்‌ வணங்கி ஏத்தித்‌ திருந்து இசைப்பதிகம்‌ பாடி 
பொன்னி சூழ்‌ புகாரில்‌ நீடு புனிர்தம்‌ திருச்சாய்க்‌ காட்டு 
மன்னுசீர்த்‌ தொண்டர்‌ எல்லாம்‌ மகிழ்ந்து எதிர்‌ கொள்ளப்‌ புக்கார்‌ 


. வான்‌ அளவு உயர்ந்த வாயில்‌ உள்‌ வலம்‌ கொண்டு புக்குத்‌ 
தேன்‌ அலர்‌ கொன்றையார்‌ தம்‌ திருமுன்பு சென்று தாழ்ந்து 
மானிடம்‌ தரித்தார்‌ தம்மைப்‌ போற்றுவார்‌ மண்புகார்‌ என்று 
ஊன்‌ எலாம்‌ உருக ஏத்தி உச்சி மேல்‌ குவித்தார்‌ செங்கை 


18 


6.1.115 


6.1.116 


6.1.117 


6.1.118 


6.1.119 


6.1.120 


6.1.121 


0.1122 


19 


2021 
சீரினில்‌ திகழ்ந்த பாட்டில்‌ திருக்‌ கடைக்‌ காப்புப்‌ போற்றிப்‌ 
பாரினில்‌ பொலிந்த தொண்டர்‌ போற்றிடப்‌ பயில்வார்‌ பின்னும்‌ 
ஏர்‌ இசைப்‌ பதிகம்‌ பாடி ஏத்திப்‌ போந்து இறைவர்‌ வெண்காடு 
ஆரு மெய்க்‌ காதலோடும்‌ பணிவதற்கு அணைந்தார்‌ அன்றே 6.1.123 


2022 
பொன்னிதழ்க்‌ கொன்றை வன்னி புனல்‌ இள மதியம்‌ நீடு 
சென்னியர்‌ திருவெண்‌ காட்டூத்‌ திருத்‌ தொண்டர்‌ எதிரே சென்று 
இன்ன தன்மையர்கள்‌ ஆனார்‌ என ஒணா மகிழ்ச்சி பொங்க 
மன்னுசீர்‌ சண்பை ஆளும்‌ மன்னரைக்‌ கொண்டு புக்கார்‌ 6.1.124 


2023 
முத்தமிழ்‌ விரகர்‌ தாமும்‌ முதல்வர்‌ கோபுரத்து முன்னர்ச்‌ 
சித்த நீடு உவகை யோடும்‌ சென்று தாழ்ந்து எழுந்து புக்குப்‌ 
பத்தராம்‌ அடியார்‌ சூழப்‌ பரமர்‌ கோயிலைச்‌ சூழ்‌ வந்து 
நித்தனார்‌ தம்‌ முன்பு எய்தி நிலம்‌ உறத்‌ தொழுது வீழ்ந்தார்‌ 6.1.125 


2024 
மெய்ப்‌ பொருள்‌ ஆயினாரை வெண்காடு மேவினாரைச்‌ 
செப்பரும்பதிக மாலை கண்‌ காட்டு நுதல்‌ முன்‌ சேர்த்தி 
முப்புரம்‌ செற்றார்‌ பாதம்‌ சேரும்‌ முக்குளமும்‌ பாடி 
ஒப்பரும்‌ ஞானம்‌ உண்டார்‌ உளம்‌ மகிழ்ந்து ஏத்தி வாழ்ந்தார்‌ 6.1.126 


2025 
அருமையால்‌ புறம்பு போந்து வணங்கி அங்கு அமரும்‌ நாளில்‌ 
திருமுல்லை வாயில்‌ எய்திச்‌ செந்தமிழ்‌ மாலை சாத்தி 
மருவிய பதிகள்‌ மற்றும்‌ வணங்குவார்‌ மறையோர்‌ ஏத்தத்‌ 
தருமலி புகலி வந்து ஞானசசம்பர்‌ சார்ந்தார்‌ 6.1.127 


2026 
தோணி வீற்று இருந்தார்‌ தம்மைத்‌ தொழுது முன்‌ நின்று தூய 
ஆணியாம்‌ பதிகம்‌ பாடி அருள்‌ பெரு வாழ்வு கூரச்‌ 
சேண்‌ உயர்‌ மாடம்‌ ஓங்கும்‌ திருப்பதி அதனில்‌ செய்ய 
வேணியார்‌ தம்மை நாளும்‌ போற்றிய விருப்பின்‌ மிக்கார்‌ 6.1.128 


2027 
வைகும்‌ அந்நாளில்‌ கீழ்‌ பால்‌ மயேந்திரப்‌ பள்ளி வாசம்‌ 
செய்‌ பொழில்‌ குருகா வூரும்‌ திருமுல்லை வாயில்‌ உள்ளிட்டு 
எய்திய பதிகள்‌ எல்லாம்‌ இன்புற இறைஞ்சி ஏத்தித்‌ 
தையலாள்‌ பாகர்‌ தம்மைப்‌ பாடினார்‌ தமிழ்ச்‌ சொல்‌ மாலை 91129 


2028 
அவ்வகை மருங்கு சூழ்ந்த பதிகளில்‌ அரனார்‌ பொன்‌ தாள்‌ 
மெய்‌ வகை ஞானம்‌ உண்ட வேதியர்‌ விரவிப்‌ போற்றி 
உய்‌ வகை மண்‌ உளோருக்கு உதவிய பதிகம்‌ பாடி 
எவ்வகையோரும்‌ ஏத்த இறைவரை ஏத்தும்‌ நாளில்‌ 6.1.130 


2029 


2030 


2031 


2032 


2033 


2034 


2035 


2036 


திரு நீல கண்டத்துப்‌ பெரும்‌ பாணர்‌ தெள்‌ அமுதின்‌ 
வருநீர்மை இசைப்பாட்டு மதங்க சூளா மணியார்‌ 

ஒரு நீர்மையுடன்‌ உடைய பிள்ளையார்‌ கழல்‌ வணங்கத்‌ 

தரு நீர்மை யாழ்‌ கொண்டு சண்பையிலே வந்து அணைந்தார்‌ 


பெரும்‌ பாணர்‌ வரவு அறிந்து பிள்ளையார்‌ எதிர்‌ கொள்ளச்‌ 
சுரும்பு ஆர்‌ கமல மலர்த்‌ துணைப்‌ பாதம்‌ தொழுது எழுந்து 
விரும்பு ஆர்வத்தோடும்‌ ஏத்தி மெய்ம்‌ மொழிகளால்‌ துதித்து 
வரும்‌ பான்மை தரு வாழ்வு வந்து எய்த மகிழ்‌ சிறந்தார்‌ 


அளவு இலா மகிழ்ச்சியினார்‌ தமை நோக்கி ஐயா நீர்‌ 

உளம்‌ மகிழ இங்கு அணைந்த உறுதி உடையோம்‌ என்றே 
இள நிலா நகை முகிழ்ப்ப இசைத்த அவரை உடன்‌ கொண்டு 
கள நிலவு நஞ்சு அணிந்தார்‌ பால்‌ அணையும்‌ கவுணியனார்‌ 


கோயிலினில்‌ புற முன்றில்‌ கொடு புக்குக்‌ கும்பிடுவித்து 

ஏயும்‌ இசை யாழ்‌ உங்கள்‌ இறைவருக்கு இங்கு இயற்றும்‌ என 
ஆய புகழ்ப்‌ பிள்ளையார்‌ அருள்‌ பெற்ற அதற்கு இறைஞ்சி 
மேய தொடைத்‌ தந்திரி யாழ்‌ வீக்கி இசை விரிக்கின்றார்‌ 


தான நிலைக்‌ கோல்‌ வடித்துப்‌ படி முறைமைத்‌ தகுதியினால்‌ 
ஆன இசை ஆராய்வுற்று அங்கணர்‌ பாணியினை 

மான முறைப்‌ பாடினியார்‌ உடன்‌ பாடி வாசிக்க 

ஞான போனகர்‌ மகிழ்ந்தார்‌ நான்‌ மறையோர்‌ அதிசயித்தார்‌ 


யாழில்‌ எழும்‌ ஓசையுடன்‌ இருவர்‌ மிடற்று இசை ஒன்றி 

வாழி திருத்‌ தோணி உளார்‌ மருங்கு அணையும்‌ மாட்சியினைத்‌ 
தாழும்‌ இரு சிறைப்‌ பறவை படிந்த தனி விசும்பு இடை நின்று 
ஏழ்‌ இசை நூல்‌ கந்தருவர்‌ விஞ்சையரும்‌ எடுத்து இசைத்தார்‌ 


எண்ணரும்‌ சீர்‌ திருத்தோணி எம்‌ பெருமான்‌ கழல்‌ பரவிப்‌ 
பண்‌ அமையாழ்‌ இசை கூடப்பெரும்‌ பாணர்‌ பாடிய பின்‌ 
கண்‌ நுதலார்‌ அருளினால்‌ காழியர்‌ கோன்‌ கொடு போந்து 
நண்ணி உறை இடம்‌ சமைத்து நல்‌ விருந்து சிறந்து அளிப்ப 


பிள்ளையார்‌ அருள்‌ பெற்ற பெரும்பாணர்‌ பிறை அணிந்த 

வெள்ள நீர்ச்‌ சடையாரை அவர்‌ மொழிந்த மெய்ப்‌ பதிகம்‌ 

உள்ளபடி கேட்டலுமே உருகு பெரு மகிழ்ச்சியராய்த்‌ 

தெள்‌ அமிர்தம்‌ அருந்தினர்‌ போல்‌ சிந்தை களிப்பு உறத்‌ தொழுதார்‌ 


20 


0:11:31 


6.1.132 


6.1.133 


6.1.134 


6.1.135 


6.1.136 


6.1.137 


6.1.138 


21 


2037 
காழியர்‌ தவப்பயனாம்‌ கவுணியர்‌ தம்‌ தோன்றலார்‌ 
ஆழி விடம்‌ உண்டவர்‌ தம்‌ அடி போற்றும்‌ பதிக இசை 
யாழின்‌ முறைமையின்‌ இட்டே எவ்‌ உயிரும்‌ மகிழ்வித்தார்‌ 
ஏழ்‌ இசையும்‌ பணி கொண்ட நீல கண்ட யாழ்ப்பாணர்‌ 6.1.139 


2038 
சிறிய மறைக்‌ களிறு அளித்த திருப்பதிக இசை யாழின்‌ 
நெறியில்‌ இடும்‌ பெரும்‌ பாணர்‌ பின்னும்‌ நீர்‌ அருள்‌ செய்யும்‌ 
அறிவரிய திருப்பதிக இசை யாழில்‌ இட்டு அடியேன்‌ 
பிறிவு இன்றிச்‌ சேவிக்கப்‌ பெற வேண்டும்‌ எனத்‌ தொழுதார்‌ 6.1.140 


2039 
மற்றதற்குப்‌ பிள்ளையார்‌ மனம்‌ மகிழ்வுற்று இசைந்து அருள 
பெற்றவர்‌ தாம்‌ தம்பிரான்‌ அருள்‌ இதுவே எனப்‌ பேணிச்‌ 
சொல்‌ தமிழ்‌ மாலையின்‌ இசைகள்‌ சுருதி யாழ்‌ முறை தொடுத்தே 
அற்றை நாள்‌ போல்‌ என்றும்‌ அகலா நண்பு உடன்‌ அமர்ந்தார்‌ 6.1.141 


2040 
சிரபுரத்தில்‌ அமர்ந்து அருளும்‌ திருஞான சம்பந்தர்‌ 
பரவு திருத்‌ தில்லை நடம்‌ பயில்வாரைப்‌ பணிந்து ஏத்த 
விரவி எழும்‌ பெரும்‌ காதல்‌ வெள்ளத்தை உள்ளத்தில்‌ 
தர இசையும்‌ குறிப்பு அறியத்‌ தவ முனிவர்க்கு அருள்‌ செய்தார்‌ 6.1.142 


2041 
பிள்ளையார்‌ அருள்‌ செய்யப்‌ பெரும்‌ தவத்தால்‌ பெற்று எடுத்த 
வள்ளலார்‌ தாமும்‌ உடன்‌ செல்வதற்கு மனம்‌ களிப்ப 
வெள்ளி மால்‌ வரை என்னத்‌ திருத்‌ தோணி வீற்று இருந்த 
புள்ளி மான்‌ உரியாரைத்‌ தொழுது அருளால்‌ புறப்பட்டார்‌ 6.1.143 


2042 
தாழ்வில்‌ யாழ்ப்‌ பாணரொடும்‌ தாதையார்‌ தம்மோடும்‌ 
மேவிய சீர்‌ அடியார்கன்‌ புடை வர வெம்‌ குரு வேந்தர்‌ 
பூவின்‌ மேல்‌ அயன்‌ போற்றும்‌ புகலியினைக்‌ கடந்து போய்த்‌ 
தேவர்கள்‌ தம்‌ பெரும்‌ தேவர்‌ திருத்‌ தில்லை வழிச்‌ செல்வார்‌ 6.1.144 


2043 
நள்ளிருட்கண்‌ நின்று ஆடுவார்‌ 
உறை பதி நடுவு கண்டன போற்றி 
முள்ளிடைப்‌ புற வெள்‌ இதழ்க்‌ கோதை 
முகிழ்‌ விரி மணம்‌ சூழப்‌ 
புள்ளிடைத்‌ தடம்‌ பழனமும்‌ படு கரும்பு 
உடை கழிந்திடப்‌ போந்து 
கொள்ளிடத்‌ திரு நதிக்கரை அணைந்தார்‌ 
கவுணியர்‌ குல தீபர்‌ 6.1.145 


2044 
வண்டிரைத்து எழு செழு மலர்ப்‌ 
பிறங்கலும்‌ மணியும்‌ ஆரமும்‌ உந்தித்‌ 
தண்‌ தலைப்‌ பல வளத்தொடும்‌ வருபுனல்‌ 


2045 


2046 


2047 


2048 


2049 


தாழ்ந்து சேவடித்தாழ 
தெண்‌ திரைக்‌ கடல்‌ பவழமும்‌ பணிலமும்‌ 
செழு மணித்‌ திரள்‌ முத்தும்‌ 
கொண்டிரட்டி வந்தோதமங்கெதிர்‌ 
கொளக்‌ கொள்ளிடம்‌ கடந்து ஏறி 


பல்கு தொண்டர்‌ தம்‌ குழாத்‌ 
தொடும்‌ உடன்‌ வரும்‌ பயில்‌ மறையவர்‌ சூழச்‌ 
செல்‌ கதிப்‌ பயன்‌ காண்பவர்‌ போல்‌ களி 
சிந்தை கூர்‌ தரக்‌ கண்டு 
மல்கு தேவரே முதல்‌ அணைத்து உயிர்களும்‌ 
வணங்க வேண்டின எல்லாம்‌ 
நல்கு தில்லை சூழ்‌ திரு எல்லை பணிந்தனர்‌ 
ஞான ஆரமுது உண்டார்‌ 


செங்கண்‌ ஏற்றவர்‌ தில்லையே 
நோக்கி இத்‌ திருந்து உலகினிற்கு எல்லாம்‌ 
மங்கலம்‌ தரு மழவிளம்‌ போதகம்‌ வரும்‌ 
இரு மருங்கு எங்கும்‌ 
தங்கு புள்ளொலி வாழ்த்து உரை எடுத்து 
முன்‌ தாமரை மது வாசப்‌ 
பொங்கு செம்முகை கரம்‌ குவித்து அலர்‌ 
முகம்‌ காட்டின புனல்‌ பொய்கை 


கலவ மென்‌ மயில்‌ இனம்‌ களித்து 

தழைத்திடக்‌ கடி மணக்‌ குளிர்‌ கால்‌ வந்து 
உலவி முன்‌ பணிந்து எதிர்‌ கொளக்‌ கிளர்ந்து 

எழுந்து உடன்‌ வரும்‌ சுரும்பு ஆர்ப்ப 
இலகு செந்தளிர்‌ ஒளி நிறம்‌ திகழ்‌ தர 

இரு குழை புடை ஆட 
மலர்‌ முகம்‌ பொலிந்து அசைய மென்‌ 

கொம்பர்‌ நின்று ஆடுவ மலர்ச்‌ சோலை 


இழைத்‌ தடம்‌ கொங்கை 


இமய மாமலைக்‌ கொடி இன்‌ அமுது என ஞானம்‌ 


குழைத்து அளித்திட அமுது செய்து 

அருளிய குருளையார்‌ வரக்‌ கண்டு 
மழைத்த மந்த மருதத்தினால்‌ நறு மலர்‌ 

வண்ண நுண்‌ துகள்‌ தூவித்‌ 
தழைத்த பொங்கு எழில்‌ முகம்‌ செய்து 

வணங்கின தடம்‌ பணை வயல்‌ சாலி 


ஞாலம்‌ உய்ந்திட ஞானம்‌ 
உண்டவர்‌ எழுந்து அருளும்‌ அந்‌ நலம்‌ கண்டு 
சேல்‌ அலம்பும்‌ தண்‌ புனல்‌ தடம்‌ படிந்து 


ல்‌ 


6.1.146 


6.1.147 


6.1.148 


6.1.149 


6.1.150 


23 


அணை சீத மாருதம்‌ வீசச்‌ 
சாலவும்‌ பல கண்‌ பெறும்‌ பயன்‌ பெறும்‌ 
தன்மையில்‌ களி கூர்வ 
போல்‌ அசைந்து இரு புடைமிடைந்து 
ஆடின புறம்பு அணை நறும்‌ பூகம்‌ 6.1.151 


2050 
பவம்‌ தவிர்ப்பவர்‌ தில்லை சூழ்‌ 
எல்லையில்‌ மறையவர்‌ பயில்‌ வேள்விச்‌ 
சிவம்‌ தரும்‌ பயன்‌ உடைய ஆகுதிகளின்‌ 
செழும்‌ புகை பரப்பாலே 
தவம்‌ தழைப்ப வந்து அருளிய பிள்ளையார்‌ 
தாம்‌ அணைவுற முன்னே 
நிவந்த நீல நுண்‌ துகில்‌ விதானத்தது 
போன்றது நெடுவானம்‌ 6.1.152 


2051 
கரும்பு செந்நெல்‌ பைம்‌ கமுகொடூ கலந்து உயர்‌ கழனி அம்‌ பணை நீங்கி 
அரும்பு மென்‌ மலர்‌ தளிர்‌ பல மூலம்‌ என்று அணைத்தின்‌ ஆகரம்‌ ஆன 
மருங்கில்‌ நந்தன வனம்‌ பணிந்து அணைந்தனர்‌ மாட மாளிகை ஓங்கி 
நெருங்கு தில்லை சூழ்‌ நெடுமதில்‌ தென்‌ திரு வாயில்‌ நேர்‌ அணித்தாக 6.1.153 


2052 
பொங்கு கொங்கையில்‌ கறந்த மெய்‌ ஞானமாம்‌ போனகம்‌ பொன்‌ குன்றம்‌ 
மங்கை செங்கையால்‌ ஊட்ட உண்டு அருளிய மதலையார்‌ வந்தார்‌ என்று 
அங்கண்‌ வாழ்‌ பெரும்‌ திருத்தில்லை அந்தணர்‌ அன்பர்களுடன்‌ ஈண்டி 
எங்கும்‌ மங்கல அணிமிக அலங்கரித்து எதிர்‌ கொள அணைவார்கள்‌ 6.1.154 


2053 
வேத நாதமும்‌ மங்கல முழக்கமும்‌ விசும்பு இடை நிறைந்து ஓங்க 
சீத வாச நீர்‌ நிறை குடம்‌ தீபங்கள்‌ திசை எலாம்‌ நிறைந்து ஆரச்‌ 
சோதி மா மணி வாயிலின்‌ புறம்‌ சென்று சோபன ஆக்கமும்‌ சொல்லிக்‌ 
கோதிலாதவர்‌ ஞானசம்பந்தரை எதிர்‌ கொண்டு புக்கார்‌ 6.1.155 


2054 
செல்வம்‌ மல்கிய தில்லை மூதூரினில்‌ தென்‌ திசைத்‌ திருவாயில்‌ 
எல்லை நீங்கி உள்‌ புகும்‌ திருமருங்கு நின்று எடுக்கும்‌ ஏத்து ஒலி சூழ 
மல்லல்‌ ஆவண மறுகிடைக்‌ கழிந்து போய்‌ மறையவர்‌ நிறை வாழ்க்கைத்‌ 
தொல்லை மாளிகை நிரைத்‌ திரு வீதியைத்‌ தொழுது அணைந்தனர்‌ தூயோர்‌ 
6.1.156 


2055 
மலர்ந்த பேர்‌ ஒளி குளிர்‌ தரச்‌ சிவமணம்‌ கமழ்ந்து வான்‌ துகள்‌ மாறிச்‌ 
சிலம்பு அலம்பு சேவடியவர்‌ பயில்‌ உறும்‌ செம்மையால்‌ திருத்தொண்டு 
கலந்த அன்பர்‌ தம்‌ சிந்தையில்‌ திகழ்‌ திருவீதி கண்‌ களி செய்யப்‌ 
பலன்‌ கொள்‌ மைந்தனார்‌ எழுநிலைக்‌ கோபுரம்‌ பணிந்து எழுந்தனர்‌ போற்றி 6.1.157 


2056 
நீடுநீள்‌ நிலைக்‌ கோபுரத்துள்‌ புக்கு நிலவிய திரு முன்றின்‌ 
மாடு செம்‌ பொனின்‌ மாளிகை வலம்‌ கொண்டு வானுற வளர்‌ திங்கள்‌ 


2057 


2058 


2059 


20௦0 


2061 


20௦2 


2063 


2064 


சூடுகின்ற பேரம்பலம்‌ தொழுது போந்து அருமறை தொடர்ந்து ஏத்த 
ஆடுகின்றவர்‌ முன்புற அணைந்தனர்‌ அணிகிளர்‌ மணிவாயில்‌ 


நந்தி எம்பிரான்‌ முதல்‌ கண நாதர்கள்‌ நலம்‌ கொள்பவன்‌ முறை கூட 
அந்தம்‌ இல்லவர்‌ அணுகி முன்‌ தொழுதிரு அணுக்கனாம்‌ திருவாயில்‌ 
சிந்தை ஆர்வமும்‌ பெருகிடச்‌ சென்னியில்‌ சிறிய செங்கை யேற 
உய்ந்து வாழ்‌ திரு நயனங்கள்‌ களி கொள்ள உருகும்‌ அன்பொடு புக்கார்‌ 


அண்ணலார்‌ தமக்கு அளித்த மெய்ஞ்‌ ஞானமே ஆன அம்பல முந்தம்‌ 
உள்‌ நிறைந்த ஞானத்து எழும்‌ ஆனந்த ஒரு பெரும்‌ தனிக்‌ கூத்தும்‌ 
கண்ணின்‌ முன்புறக்‌ கண்டு கும்பிட்டு எழும்‌ களிப்பொடும்‌ கடல்‌ காழிப்‌ 
புண்ணியக்‌ கொழுந்து அனையவர்‌ போற்றுவார்‌ புனிதர்‌ ஆடிய பொற்பு 


உணர்வின்‌ நேர்‌ பெற வரும்‌ சிவ போகத்தை ஒழிவு இன்றி உருவின்‌ கண்‌ 
அணையும்‌ ஐம்‌ பொறி அளவினும்‌ எளிவர அருளினை எனப்‌ போற்றி 


இணை இல்‌ வண்‌ பெருங்‌ கருணையே ஏத்தி முன்‌ எடுத்த சொல்‌ பதிகத்தில்‌ 


புணரும்‌ இன்‌ இசை பாடினர்‌ ஆடினர்‌ பொழிந்தனர்‌ விழி மாரி 


ஊழி முதல்வர்க்கு உரிமைத்‌ தொழில்‌ சிறப்பால்‌ 
வாழி திருத்‌ தில்லை வாழ்‌ அந்தணரை முன்‌ வைத்தே 
ஏழ்‌ இசையும்‌ ஓங்க எடுத்தார்‌ எமை ஆளும்‌ 

காழியர்‌ தம்‌ காவலனார்‌ கற்றாங்‌ கெரியோம்பி 


ண்ணார்‌ பதிகத்‌ திருக்‌ கடை காப்புப்‌ பரவி 

உள்‌ நாடும்‌ என்பும்‌ உயிரும்‌ கரைந்து உருகும்‌ 

விண்‌ நாயகன்‌ கூத்து வெட்ட வெளியே திளைத்துக்‌ 
கண்ணார்‌ அமுது உண்டார்‌ காலம்‌ பெற அழுதார்‌ 


முன்‌ மால்‌ அயன்‌ அறியா மூர்த்தியார்‌ முன்‌ நின்று 
சொல்‌ மாலையால்‌ காலம்‌ எல்லாம்‌ துதித்து இறைஞ்சி 
பல்‌ மா மறை வெள்ளம்‌ சூழ்ந்து பரவுகின்ற 

பொன்‌ மாளிகையை வலம்‌ கொண்டூ புறம்‌ போந்தார்‌ 


செல்வத்‌ திருமுன்றில்‌ தாழ்ந்து எழுந்து தேவர்‌ குழாம்‌ 
மல்கும்‌ திருவாயில்‌ வந்து இறைஞ்சி மா தவங்கள்‌ 
நல்கும்‌ திரு வீதி நான்கும்‌ தொழுது அங்கண்‌ 
அல்கும்‌ திறம்‌ அஞ்சுவார்‌ சண்பை ஆண்டகையார்‌ 


செய்ய சடையார்‌ திருவேட்களம்‌ சென்று 

கை தொழுது சொல்‌ பதிகம்‌ பாடிக்‌ கழுமலக்‌ கோன்‌ 
வைகி அருளும்‌ இடம்‌ அங்கு ஆக மன்றாடும்‌ 

ஐயன்‌ திருக்‌ கூத்துக்‌ கும்பிட்டு அணை உறும்‌ நாள்‌ 


24 


6.1.158 


6.1.159 


6.1.160 


0.1.161 


6.1.162 


6.1.163 


6.1.164 


6.1.165 


6.1.166 


20௦5 


2066 


2067 


2068 


2069 


2070 


2071 


2072 


கைம்‌ மான்‌ மறியார்‌ கழிப்பாலை உள்‌ அணைந்து 

மெய்ம்‌ மாலைச்‌ சொல்‌ பதிகம்‌ பாடி விரைக்‌ கொன்றைச்‌ 
செம்மாலை வேணித்‌ திரு உச்சி மேவியுறை 
அம்மானைக்‌ கும்பிட்டு அரும்‌ தமிழும்‌ பாடினார்‌ 


பாடும்‌ பதிக இசை யாழ்ப்பாணரும்‌ பயிற்றி 
நாடும்‌ சிறப்பு எய்த நாளும்‌ நடம்‌ போற்றுவார்‌ 
நீடும்‌ திருத்தில்லை அந்தணர்கள்‌ நீள்‌ மன்றுள்‌ 
ஆடும்‌ கழற்கு அணுக்கராம்‌ பேறு அதிசயிப்பார்‌ 


ஆங்கு அவர்‌ தம்‌ சீலத்து அளவு இன்மையும்‌ நினைந்தே 
ஓங்கி எழும்‌ காதல்‌ ஒழியாத உள்ளத்தார்‌ 

தேன்‌ கமழும்‌ சோலைத்‌ திருவேட்களம்‌ கடந்து 
பூங்கிடங்கு சூழ்‌ புலியூர்‌ புக்கு அணையும்‌ போழ்தின்கண்‌ 


அண்டத்து இறைவர்‌ அருளால்‌ அணி தில்லை 
முண்டத்‌ திருநீற்று மூவாயிரவர்களும்‌ 

தொண்டத்‌ தகைமைக்‌ கண நாதராய்த்‌ தோன்றக்‌ 
கண்ட அப்‌ பரிசு பெரும்‌ பாணர்க்கும்‌ காட்டினார்‌ 


செல்வம்‌ பிரிவு அறியாத்‌ தில்லை வாழ்‌ அந்தணரும்‌ 
எல்லையில்‌ சீர்ச்‌ சண்பை இளவேறு எழுந்து அருளி 
ஒல்லை இறைஞ்சா முன்‌ தாமும்‌ உடன்‌ இறைஞ்சி 
மல்லல்‌ அணி வீதி மருங்கு அணைய வந்தார்கள்‌ 


பொங்கி எழும்‌ காதல்‌ புலன்‌ ஆகப்‌ பூசுரர்‌ தம்‌ 
சிங்கம்‌ அனையார்‌ திரு முடியின்‌ மேல்‌ குவித்த 
பங்கயத்தின்‌ செவ்வி பழித்து வனப்பு ஓங்கும்‌ 
செங்கையொடும்‌ சென்று திருவாயில்‌ உட்புக்கார்‌ 


ஒன்றிய சிந்தை உருக உயர்‌ மேருக்‌ 

குன்று அனைய பேர்‌ அம்பலம்‌ மருங்கு கும்பிட்டு 

மன்று உள்‌ நிறைந்து ஆடும்‌ மாணிக்கக்‌ கூத்தர்‌ எதிர்‌ 
சென்று அணைந்து தாழ்ந்தார்‌ திருக்களிற்றுப்‌ படிக்‌ கீழ்‌ 


ஆடினாய்‌ நறு நெய்யொடு பால்‌ தயிர்‌ என்று எடுத்து ஆர்வத்தால்‌ 
பாடினார்‌ பின்னும்‌ அப்பதிகத்தினில்‌ பரவிய பாட்டு ஒன்றில்‌ 

நீடு வாழ்‌ தில்லை நான்‌ மறையோர்‌ தமைக்‌ கண்ட அந்‌ நிலை எல்லாம்‌ 
கூறுமாறு கோத்து அவர்‌ தொழுது ஏத்துச்‌ சிற்றம்‌ பலம்‌ எனக்‌ கூறி 


2 


6.1.167 


6.1.168 


6.1.169 


6.1.170 


6.1.171 


6:11.72 


6.1.173 


6.1.174 


2073 


2074 


2075 


2076 


2077 


2078 


இன்ன தன்மையில்‌ இன்‌ இசைப்‌ 

பதிகமும்‌ திருக்கடைக்‌ காப்பு ஏத்தி 
மன்னும்‌ ஆனந்த வெள்ளத்தில்‌ திளைத்து 

எதிர்‌ வந்து முன்‌ நின்று ஆடும்‌ 
பின்னுவார்‌ சடைக்‌ கூத்தர்‌ பேர்‌ அருள்‌ 

பெறப்‌ பிரியாத விடைபெற்றுப்‌ 
பொன்னின்‌ அம்பலம்‌ சூழ்ந்து தாழ்ந்து 

எழுந்து போந்து அணைந்தனர்‌ புறமுன்றில்‌ 


அப்‌ புறத்து இடை வணங்கி அங்கு 

அருளுடன்‌ அணிமணித்‌ திருவாயில்‌ 
பொற்புறத்‌ தொழுது எழுந்து உடன்‌ 

போதரப்‌ போற்றிய புகழ்ப்‌ பாணர்‌ 
நற்பதம்‌ தொழுது அடியனேன்‌ பதி 

முதல்‌ நதி நிவாக்கரை மேய 
ஒப்பில்‌ தானங்கள்‌ பணிந்திட வேண்டும்‌ 

என்று உரை செய அது நேர்வார்‌ 


பொங்கு தெண்திரைப்‌ புனித நீர்‌ 
நிவாக்கரைக்‌ குடதிசை மிசைப்‌ போந்து 
தங்கு தந்தையாருடன்‌ பரிசனங்களும்‌ 
தவ முனிவரும்‌ செல்லச்‌ 
செங்கை யாழ்த்‌ திரு நீலக்‌ கண்டப்‌ 
பெரும்‌ பாணருடன்‌ சேர 
மங்கையார்‌ புகழ்‌ மதங்க சூளாமணியாருடன்‌ 
வரவந்தார்‌ 


இரும்‌ தடங்களும்‌ பழனமும்‌ கடந்து 

போய்‌ எருக்கத்தம்‌ புலியூரின்‌ 
மருங்கு சென்றுற நீல கண்டப்‌ 

பெரும்பாணர்‌ வணங்கிக்‌ கார்‌ 
நெருங்கு சோலை சூழ்‌ இப்பதி 

அடியேன்பதி என நெடிது இன்புற்று 
அருங்கலைச்‌ சிறு மழ இளங்களிறனார்‌ 

அங்கணைந்து அருள்‌ செய்வார்‌ 


ஐயர்‌ நீர்‌ அவதரித்திட இப்பதி அளவில்‌ மாதவம்‌ முன்பு 

செய்வாறு எனச்‌ சிறப்பு உரைத்து அருளி அச்‌ செழும்பதி இடம்‌ கொண்ட 
மை கொள்‌ கண்டர்‌ தம்‌ கோயில்‌ உட்புக்கு வலம்‌ கொண்டு வணங்கி பார்‌ 
உய்ய வந்தவர்‌ செழும்‌ தமிழ்ப்‌ பதிகம்‌ அங்கு இசையுடன்‌ உரை செய்தார்‌ 


அங்கு நின்று எழுந்து அருளி மற்றவருடன்‌ 
அம்பொன்மா மலை வல்லி 
பங்கர்‌ தாம்‌ இனிது உறையும்‌ நற்‌ பதி பல 


26 


6.1.175 


6.1.176 


6.1.177 


6.1.178 


6.1.179 


2079 


2080 


2081 


2082 


2083 


பரிவொடும்‌ பணிந்து ஏத்தித்‌ 
துங்க வண்தமிழ்த்‌ தொடை மலர்‌ பாடிப்‌ 

போய்த்‌ தொல்லை வெங்குரு வேந்தர்‌ 
செங்கண்‌ ஏற்றவர்‌ திரு முது குன்றினைத்‌ 

தொழுது சென்று அணைகின்றார்‌ 


மொய்‌ கொள்‌ மா மணிக்‌ கொழித்து 
முத்தாறு சூழ்‌ முது குன்றை அடைவோம்‌ என்று 
எய்து சொல்‌ மலர்‌ மாலை வண்‌ பதிகத்தை 
இசையொடும்‌ புனைந்து ஏத்தி 
செய்‌ தவத்‌ திரு முனிவரும்‌ தேவரும்‌ 
திசையெலாம்‌ நெருங்கப்‌ புக்கு 
ஐயர்‌ சேவடி பணியும்‌ அப்‌ பொருப்பினில்‌ 
ஆதரவுடன்‌ சென்றார்‌ 


வான நாயகர்‌ திருமுது குன்றினை 
வழிபட வலம்‌ கொள்வார்‌ 

தூ நறும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ இருக்குக்‌ குறள்‌ 
துணை மலர்‌ மொழிந்து ஏத்தி 

ஞான போதகர்‌ நம்பர்‌ தம்‌ கோயிலை 
நண்ணி அங்கு உள்புக்கு 

தேன்‌ அலம்பு தண்‌ கொன்றை யார்‌ சேவடி 
திளைத்த அன்பொடு தாழ்ந்தார்‌ 


தாழ்ந்து எழுந்து முன்‌ முரசு அதிர்ந்து 

எழும்‌ எனும்‌ தண்‌ தமிழ்‌ தொடை சாத்தி 
வாழ்ந்து போந்து அங்கண்‌ வளம்பதி அதன்‌ 

இடை வைகுவார்‌ மணி வெற்புச்‌ 
சூழ்ந்த தண்‌ புனல்‌ சுலவு முத்தாறொடு 

தொடூத்த சொல்‌ தொடை மாலை 
வீழ்ந்த காதலால்‌ பல முறை விளம்பியே 

மேவினார்‌ சில நாள்கள்‌ 


ஆங்கு நாதரைப்‌ பணிந்து பெண்ணாகடம்‌ 
அணைந்து அருமறை ஓசை 
ஓங்கு தூங்கானை மாடத்துள்‌ அமர்கின்ற 
ஒரு தனிப்‌ பரஞ்சோதிப்‌ 
பாங்கு அணைந்து முன்‌ வலம்‌ கொண்டு 
பணிவுற்றுப்‌ பரவு சொல்‌ தமிழ்‌ மாலை 
தீங்கு நீங்குவீர்‌ தொழுமின்கள்‌ எனும்‌ 
இசைப்‌ பதிகமும்‌ தெரிவித்தார்‌ 


கருவரைப்பில்‌ புகாதவர்‌ கை தொழும்‌ 
ஒருவரைத்‌ தொழுது உள்ளம்‌ உவந்து போய்ப்‌ 
பெருவரத்தினில்‌ பெற்றவர்‌ தம்‌ உடன்‌ 


27 


6.1.180 


6.1.181 


6.1.182 


6.1.183 


6.1.184 


2084 


2085 


20% 


2087 


2088 


2089 


2090 


2091 


திரு அரத்துறை சேர்தும்‌ என்று ஏகுவார்‌ 


முந்தை நாள்கள்‌ ஒரோ ஒரு கால்‌ முது 
தந்தையார்பியல்‌ மேல்‌ இருப்பார்‌ தவிர்ந்து 
அந்தணாளர்‌ அவர்‌ அருகே செலச்‌ 

சிந்தை செய்‌ விருப்போடு முன்‌ சென்றனர்‌ 


ஆதியார்‌ தம்‌ அரத்துறை நோக்கியே 
காதலால்‌ அணைவார்‌ கடிது ஏகிட 
தாதையாரும்‌ பரிவுறச்‌ சம்பந்தர்‌ 

பாத தாமரை நொந்தன பைப்பய 


மறை அனைத்தும்‌ ஒரு வடிவாம்‌ என 

நிறை மதிப்‌ பிள்ளை நீள்‌ நிலம்‌ சேர்ந்து எனத்‌ 
துறை அலைக்‌ கங்கை சூடும்‌ அரத்துறை 
இறைவரைத்‌ தொழுவான்‌ விரைந்து ஏகினார்‌ 


பாசம்‌ அற்றிலர்‌ ஆயினும்‌ பார்‌ மிசை 
ஆசை சங்கரர்கு ஆயின தன்மையால்‌ 
தேசு மிக்க திருவுரு ஆனவர்‌ 

ஈசனைத்‌ தொழுதே தொழுது ஏகினார்‌ 


இந்த மாநிலத்தின்‌ இருள்‌ நீங்கிட 

வந்த வைதிக மாமணி ஆனவர்‌ 

சிந்தை ஆரமுதாகிய செம்‌ சடைத்‌ 
தந்தையார்‌ கழல்‌ தாழ்ந்து எழுந்து ஏகினார்‌ 


மாறன்‌ பாடி எனும்‌ பதி வந்துற 
ஆறு செல்‌ வருத்தத்தின்‌ அசைவினால்‌ 
வேறு செல்பவர்‌ வெய்‌ துறப்‌ பிள்ளையார்‌ 


ஏறும்‌ அஞ்செழுத்து ஓதி அங்கு எய்திட 


உய்ய வந்த சம்பந்தர்‌ உடன்‌ வந்தார்க்கு 


எய்து வெம்மை இளைப்பு அஞ்சினான்‌ போலக்‌ 


கைகள்‌ ஆயிரம்‌ வாங்கிக்‌ கரந்து போய்‌ 
வெய்யவன்‌ சென்று மேல்‌ கடல்‌ வீழ்ந்தனன்‌ 


அற்றை நாள்‌ இரவு அப்பதியின்‌ இடைச்‌ 
சுற்று நீடிய தொண்டர்கள்‌ போற்றிடப்‌ 
பெற்றம்‌ ஊர்ந்த பிரான்‌ கழல்‌ பேணுவார்‌ 
வெற்றி மாதவத்தோருடன்‌ மேவினார்‌ 


28 


6.1.185 


6.1.186 


6.1.187 


6.1.188 


6.1.189 


6.1.190 


6.1.191 


6.1.192 


6.1.193 


2092 


2093 


2094 


2095 


2096 


2097 


2098 


2099 


இந்நிலைக்‌ கண்‌ எழில்‌ வளர்‌ பூந்தராய்‌ 
மன்னனார்‌ தம்‌ வழி வருத்தத்‌ தினை 
அன்னம்‌ ஆடும்‌ துறை நீர்‌ அரத்துறைச்‌ 
சென்னியாற்றர்‌ திருவுளம்‌ செய்தனர்‌ 


ஏறுதற்குச்‌ சிவிகை இடக்குடை 

கூறி ஊதக்‌ குலவு பொன்‌ சின்னங்கள்‌ 
மாறில்‌ முத்தின்‌ படியினால்‌ மன்னிய 
நீறு வந்த நிமலர்‌ அருளுவார்‌ 


நீடு வாழ்‌ பதி யாகும்‌ நெல்‌ வயலின்‌ 

மாட மாமணை தோறும்‌ மறையோர்க்குக்‌ 
கூடு கங்குல்‌ கனவில்‌ குலமறை 

தேடு சேவடி தோன்ற முன்‌ சென்று பின்‌ 


ஞான சம்பந்தன்‌ நம்பால்‌ அணைகின்றான்‌ 
மான முகத்தின்‌ சிவிகை மணிக்‌ குடை 


ஆன சின்னம்‌ நம்‌ பால்‌ கொண்டூ அருங்கலைக்‌ 


கோன்‌ அவன்‌ பால்‌ அணைந்து கொடும்‌ என 


அந்தணாளர்‌ உரைத்த அப்போழ்தினில்‌ 
வந்து கூடி மகிழ்ந்து அற்புதம்‌ உறும்‌ 
சிந்தையோடும்‌ செழுநீர்‌ அரத்துறை 
இந்து சேகரர்‌ கோயில்‌ வந்து எய்தினர்‌ 


ஆங்கு மற்ற அருள்‌ அடியாருடன்‌ 

ஓங்கு கோயில்‌ உள்ளார்க்கும்‌ உண்டாயின 
ஈங்கு இது என்ன அதிசயம்‌ என்பவர்‌ 
தாங்கள்‌ அம்மறையோர்கள்‌ முன்‌ சாற்றினார்‌ 


சால மிக்க வியப்புறு தன்மையின்‌ 
பாலர்‌ ஆதலும்‌ பள்ளி எழுச்சியின்‌ 
காலம்‌ எய்திடக்‌ காதல்‌ வழிப்படும்‌ 
சீல மிக்கார்‌ திருக்காப்பு நீக்கினார்‌ 


திங்கள்‌ நீர்மைச்‌ செழுந்‌ திரள்‌ முத்தினால்‌ 
துங்க வெண்‌ குடை தூய சிவிகையும்‌ 
பொங்க ஊதும்‌ பொருவரும்‌ சின்னமும்‌ 
அங்கண்‌ நாதர்‌ அருளினால்‌ கண்டனர்‌ 


29 


6.1.194 


6.1.195 


6.1.196 


6.1.197 


6.1.198 


6.1.199 


6.1.200 


6.1.201 


2100 


2101 


2102 


2103 


2104 


2105 


2106 


2107 


கண்டபின்‌ அவர்‌ கை தலை மேல்‌ குவித்து 
எண்திசைக்கும்‌ விளக்கி இவையாம்‌ எனத்‌ 
தொண்ட ரோடும்‌ மறையவர்‌ சூழ்ந்து எழுந்து 
அண்டர்‌ நாடும்‌ அறிவுற ஆர்த்தனர்‌ 


சங்கு துந்துபி தாரை பேரி இம்முதல்‌ 
பொங்கு பல்லிய நாதம்‌ பொலிந்து எழ 
அங்கணன்‌ அருளால்‌ அவை கொண்டு உடன்‌ 
பொங்கு காதல்‌ எதிர்‌ கொளப்‌ போதுவார்‌ 


மாசில்‌ வாய்மை நெல்‌ வாயின்‌ மறையவர்‌ 
ஆசில்‌ சீர்ச்‌ சண்பை ஆண்‌ தகையார்க்கு எதிர்‌ 
தேசுடைச்‌ சிவிகை முதலாயின 

ஈசர்‌ இன்‌ அருளால்‌ தாங்கி ஏகினார்‌ 


இத்தலை இவர்‌ இன்னணம்‌ ஏகினார்‌ 
அத்தலைச்‌ சண்பை நாதர்க்கும்‌ அவ்‌ இரா 
முத்த நற்‌ சிவிகை முதல்‌ ஆயின 

உய்த்து அளிக்கும்‌ படி முன்‌ உணர்த்துவார்‌ 


அள்ளல்‌ நீர்‌ வயல்‌ சூழும்‌ அரத்துறை 

வள்ளலார்‌ நாம்‌ மகிழ்ந்து அளிக்கும்‌ அவை 
கொள்ளல்‌ ஆகும்‌ கொண்டு உய்த்தல்‌ செய்வாய்‌ என 
உள்ளவாறு அருள்‌ செய்ய உணர்ந்த பின்‌ 


சண்பை ஆளியார்‌ தாம்‌ கண்ட மெய்‌ அருள்‌ 
பண்பு தந்தையார்‌ தம்முடன்‌ பாங்கமர்‌ 
தொண்டருக்கு அருள்‌ செய்து தொழா முனம்‌ 
விண்‌ புலப்பட வீங்கு இருள்‌ நீங்கலும்‌ 


மாலை யாமம்‌ புலர்‌ உறும்‌ வைகறை 
வேலை செய்வினை முற்றி வெண்‌ நீறு அணி 
கோல மேனியர்‌ ஆய்க்‌ கைம்‌ மலர்‌ குவித்து 
ஏல அஞ்செழுத்து ஓதி எழுந்தனர்‌ 


போத ஞானப்‌ புகலிப்‌ புனிதரைச்‌ 

சீத முத்தின்‌ சிவிகை மேல்‌ ஏற்றிடக்‌ 
காதல்‌ செய்பவன்‌ போலக்‌ கருங்கடல்‌ 
மீது தேரின்‌ வந்து எய்தினன்‌ வெய்யவன்‌ 


30 


6.1.202 


6.1.203 


6.1.204 


6.1.205 


6.1.206 


6.1.207 


6.1.208 


6.1.209 


2106 


2109 


2110 


2111 


2112 


2115 


2114 


21:15 


ஆய போழ்தின்‌ அரவு எனும்‌ ஆர்ப்புடன்‌ 

தூய முத்தின்‌ சிவிகை சுடர்க்‌ குடை 

மேய சின்னங்கள்‌ கொண்டு மெய்‌ அன்ப ரோடு 
ஏய அந்தணர்‌ தாம்‌ எதிர்‌ தோன்றினார்‌ 


வந்து தோன்றிய அந்தணர்‌ மாதவர்‌ 

கந்த வார்‌ பொழில்‌ காழி நல்ன்னாடர்‌ முன்‌ 
அந்தமில்‌ சீர்‌ அரத்துறை ஆதியார்‌ 

தந்த பேர்‌ அருள்‌ தாங்குவீர்‌ என்றனர்‌ 


என்று தங்களுக்கு ஈசர்‌ அருள்‌ செய்தது 
ஒன்றும்‌ அங்கு ஒழியாமை உரைத்து முன்‌ 
நின்று போற்றித்‌ தொழுதிட நேர்ந்தது 

மன்று உளரர்‌ அருள்‌ என்று வணங்கினார்‌ 


மெய்ம்மை போற்றி விடாத விருப்பினால்‌ 
தம்மை உன்னும்‌ பரிசு தந்து ஆள்பவர்‌ 
செம்மை நித்தில ஆனச்‌ சிறப்பு அருள்‌ 
எம்மை ஆளுவிப்பான்‌ இன்று அளித்ததே 


எந்தை ஈசன்‌ என எடுத்து இவ்வருள்‌ 
வந்தவாறு மற்று எவ்‌ வணமோ என்று 
சிந்தை செய்யும்‌ திருப்‌ பதிகத்து இசை 
புந்தியார்‌ அப்‌ புகன்று எதிர்‌ போற்றுவார்‌ 


பொடி அணிந்த புராணன்‌ அரத்துறை 
அடிகள்‌ தம்‌ அருளே இதுவாம்‌ எனப்‌ 
படி இலாத சொல்‌ மாலைகள்‌ பாடியே 
நெடிது போற்றிப்‌ பதிகம்‌ நிரப்பினார்‌ 


சோதி முத்தின்‌ சிவிகை சூழ்‌ வந்து பார்‌ 

மீது தாழ்ந்து வெண்‌ நீற்று ஒளி போற்றி நின்று 
ஆதியார்‌ அருள்‌ ஆதலின்‌ அஞ்சொழுத்து 
ஓதி ஏறினார்‌ உய்ய உலகு எலாம்‌ 


தொண்டர்‌ ஆர்த்தனர்‌ சுருதிகள்‌ ஆர்த்தன தொல்லை 
அண்டர்‌ ஆர்த்தனர்‌ அகிலமும்‌ ஆர்ப்புடன்‌ எய்தக்‌ 
கொண்டல்‌ ஆர்த்தன முழவமும்‌ ஆர்த்தன குழுமி 
வண்டு அறாப்‌ பொலி மலர்‌ மழை ஆர்த்தது வானம்‌ 


31 


6.1.210 


6.1.211 


6.1.212 


6.1.213 


6.1.214 


6.1.215 


6.1.216 


6.1:217 


2116 


2117 


2118 


21:12 


2120 


2121 


2142 


2125 


விளையும்‌ ஆர்த்தன வயிர்களும்‌ ஆர்த்தன மறையின்‌ 
கிளையும்‌ ஆர்த்தன கிளைஞரும்‌ ஆர்த்தனர்‌ கெழுவும்‌ 
களைகண்‌ ஆர்த்ததொர்‌ கருணையின்‌ ஆர்த்தன முத்து 
விளையும்‌ மா கதிர்‌ வெண்குடை ஆர்த்தது மிசையே 


பல்கு வெண்கதிர்ப்‌ பத்திசேர்‌ நித்திலச்‌ சிவிகைப்‌ 

புல்கு நீற்று ஒளியுடன்‌ பொலி புகலி காவலனார்‌ 

அல்கு வெல்‌ வளை அலைத்து எழு மணி நிரைத்‌ தரங்கம்‌ 
மல்கு பால்‌ கடல்‌ வளர்மதி உதித்தது என வந்தார்‌ 


நீடு தொண்டர்கள்‌ மறையவர்‌ ஏனையோர்‌ நெருங்கி 

மாடு கொண்டு எழு மகிழ்ச்சியின்‌ மலர்க்கை மேல்‌ குவித்தே 
ஆடூ கின்றனர்‌ அயர்ந்தனர்‌ அளவில்‌ ஆனந்தம்‌ 

கூடுகின்ற கண்‌ பொழி புனல்‌ வெள்ளத்தில்‌ குளித்தார்‌ 


செய்ய பொன்‌ புனை வெண்டரளத்து அணிசிறக்க 
சைவ மா மறைத்‌ தலைவர்‌ பால்‌ பெறும்‌ தனிக்‌ காளம்‌ 
வையம்‌ ஏழுடன்‌ மறைகளும்‌ நிறை தவத்தோரும்‌ 
உய்ய ஞானசம்பந்தன்‌ வந்தான்‌ என ஊத 


சுற்று மாமறைச்‌ சுருதியின்‌ பெருகு ஒலி நடுவே 
தெற்றினார்‌ புரம்‌ எரித்தவர்‌ தரு திருச்சின்னம்‌ 
முற்றும்‌ ஆனவன்‌ ஞானமே முலை சுரந்து ஊட்ட 
பெற்ற பாலறா வாயன்‌ வந்தான்‌ எனப்‌ பிடிக்க 


புணர்ந்த மெய்த்தவக்‌ குழாத்தொடும்‌ போதுவார்‌ முன்னே 
இணைந்த நித்திலத்து இலங்கு ஒளி நலங்கிளர்‌ தாரை 
அணைந்த மாமறை முதல்‌ கலை அகிலமும்‌ ஓதாது 
உணர்ந்த முத்தமிழ்‌ விரகன்‌ வந்தான்‌ என ஊத 


தெருளும்‌ மெய்க்கலை விளங்கவும்‌ பார்‌ உளோர்‌ சிந்தை 
இருளும்‌ நீங்கவும்‌ எழுது சொன்‌ மறை அளிப்பவர்‌ தாம்‌ 
பொருளும்‌ ஞானமும்‌ போகமும்‌ போற்றி என்பாருக்கு 
அருளும்‌ அங்கணர்‌ திரு அரத்‌ துறையை வந்து அணைந்தார்‌ 


வந்து கோபுர மணி நெடு வாயில்‌ சேய்த்து ஆகச்‌ 

சந்த நித்திலச்‌ சிவிகை நின்று இழிந்து தாழ்ந்து எழுந்து 
சிந்தை ஆர்வமும்‌ மகிழ்ச்சியும்‌ பொங்கி முன்‌ செல்ல 
அந்தி நாண்மதி அணிந்தவர்‌ கோயிலுள்‌ அடைந்தார்‌ 


32 


6.1.218 


6.1.219 


6.1.220 


6.1.221 


6.1.222 


6.1223 


6.1.224 


6.1.225 


2124 


2125 


2126 


2127 


2128 


2129 


2130 


2131 


மன்னு கோயிலை வலம்‌ கொண்டு திரு முன்பு வந்து 
சென்னியில்‌ கரம்‌ குவித்து வீழ்ந்து அன்பொடு திளைப்பார்‌ 
என்னையும்‌ பொருளாக இன்‌ அருள்‌ புரிந்து அருளும்‌ 
பொன்‌ அடித்தலத்‌ தாமரை போற்றி என்று எழுந்தார்‌ 


சூடினார்‌ கர கமலங்கள்‌ சொரிந்து இழி கண்ணீர்‌ 
ஆடினார்‌ திரு மேனியில்‌ அரத்துறை விரும்பி 
நீடினார்‌ திரு அருள்‌ பெரும்‌ கருணையே நிகழப்‌ 
பாடினார்‌ திருப்‌ பதிகம்‌ ஏழ்‌ இசையொடும்‌ பயில 


இசை விளங்கிட இயல்பினில்‌ பாடி நின்று ஏத்தி 

மிசை விளங்கு நீர்‌ வேணியார்‌ அருளினால்‌ மீண்டு 

திசை விளங்கிடத்‌ திரு அருள்‌ பெற்றவர்‌ சில நாள்‌ 
அசைவில்‌ சீர்த்‌ தொண்டர்‌ தம்‌ உடன்‌ அப்பதி அமர்ந்தார்‌ 


தேவர்‌ தம்பிரான்‌ திரு அரத்‌ துறையினில்‌ இறைஞ்சி 

மேவு நாட்களில்‌ விமலனார்‌ நெல்‌ வெண்ணெய்‌ முதலாத்‌ 
தாவில்‌ அன்பர்கள்‌ தம்‌ உடன்‌ தொழுது பின்‌ சண்பைக்‌ 
காவலர்‌ அருள்‌ பெற்று உடன்‌ கலந்து மீண்டு அணைந்தார்‌ 


விளங்கு வேணு புரத்து திருத்‌ தோணி வீற்று இருந்த 
களம்‌ கொள்‌ கண்டர்‌ தம்‌ காதலியார்‌ உடன்‌ கூட 

உளம்‌ கொளப்‌ புகுந்து உணர்வினில்‌ வெளிப்பட உருகி 
வளம்‌ கொள்‌ பூம்‌ புனல்‌ புகலிமேல்‌ செல மனம்‌ வைத்தார்‌ 


அண்ணலார்‌ திரு அரத்துறை அடிகளை வணங்கி 


நண்ணு பேர்‌ அருளால்‌ விடை கொண்டு போய்‌ நடம்‌ கொண்டு 


உள்‌ நிறைந்த பூங்கழல்‌ இணை உச்சி மேல்‌ கொண்டே 
வெள்‌ நிலா மலர்‌ நித்திலச்‌ சிவிகை மேல்‌ கொண்டார்‌ 


சிவிகை முத்தினில்‌ பெருகு ஒளி திசை எலாம்‌ விளக்கப்‌ 
கவிகை வெண்மதிக்‌ குளிர்‌ ஒளி கதிர்‌ செய்வான்‌ கலப்பக்‌ 
குவிகை மேல்‌ கொண்டு மறையவர்‌ குணலை இட்டு ஆடப்‌ 
புவிகை மாறு இன்றிப்‌ போற்ற வந்து அருளினார்‌ போந்தார்‌ 


மறை முழங்கின தழங்கின வண்தமிழ்‌ வயிரின்‌ 
குறை நரன்றன முரன்றன வளைக்குலம்‌ காளம்‌ 
முறை இயம்பின இயம்பல ஒலித்தன முரசப்‌ 
பொறை கறங்கின பிறங்கின போற்றிசை அரவம்‌ 


33 


6.1.226 


6.1.227 


6.1.228 


6.1.229 


6.1.230 


6.1231 


6.1.232 


6.1.233 


34 


2132 
உடைய பிள்ளையார்‌ வரும்‌ எல்லை உள்ள அப்பதியோர்‌ 
புடை இரண்டினும்‌ கொடியொடு பூந்துகில்‌ விதானம்‌ 
நடை செய்‌ காவணம்‌ தோரணம்‌ பூகம்‌ நல்‌ கதலி 
மிடையும்‌ மாலைகள்‌ நிறை குடம்‌ விளக்கொடு நிரைத்தார்‌ 6.1.234 


21:32 
அனைய செய்கையால்‌ எதிர்‌ கொளும்‌ பதிகள்‌ ஆனவற்றின்‌ 
வினை தரும்‌ பவம்‌ தீர்ப்பவர்‌ கோயில்கள்‌ மேவிப்‌ 
புனையும்‌ வண்‌ தமிழ்‌ மொழிந்து அடி பணிந்து போந்து அணைந்தார்‌ 
பனை நெடும்‌ கை மா உரித்தவர்‌ மகிழ்‌ பெரும்‌ பழுவூர்‌ 6.1.235 


2134 
அங்கு அணைந்து இளம்பிறை அணிந்த சென்னியர்‌ 
பொங்கு எழில்‌ கோபுரம்‌ தொழுது புக்க பின்‌ 
துங்க நீள்‌ விமானத்தைச்‌ சூழ்ந்து வந்துமுன்‌ 
பங்கயச்‌ சேவடி பணிந்து பாடுவார்‌ 6.1.236 


21.35 
மண்ணினில்‌ பொலி குலமலையர்‌ தாம்‌ தொழுது 
எண்‌ இல்‌ சீர்ப்‌ பணிகள்‌ செய்து ஏத்தும்‌ தன்மையில்‌ 
நண்ணிய வகை சிறப்பித்து நாதரைப்‌ 
பண்ணினில்‌ திகழ்‌ திருப்பதிகம்‌ பாடினார்‌ 6.1:237 


2136 
பாவின இசை வழிபாடி அங்கு அகன்றி 
யாவரும்‌ தொழுது உடன்‌ ஏத்த எய்தினார்‌ 
மூவுலகு உய்ய நஞ்சு உண்ட மூர்த்தியார்‌ 
மேவிய பெரும்‌ திரு விசய மங்கையில்‌ 6.1.238 


2137 
அந்தணர்‌ விசய மங்கையினில்‌ அங்கணர்‌ 
தம்‌ தனி ஆலயம்‌ சூழ்ந்து தாழ்ந்து முன்‌ 
வந்தனை செய்து கோ தனத்தை மன்னிய 
செந்தமிழ்‌ மாலையில்‌ சிறப்பித்து ஏத்தினார்‌ 6.1.239 


2138 
விசய மங்கையின்‌ இடம்‌ அகன்று மெய்யர்‌ தாள்‌ 
அசைவில்‌ வைகாவினில்‌ அணைந்து பாடிப்‌ போந்து 
இசை வளர்‌ ஞான சம்பந்தர்‌ எய்தினார்‌ 
திசை உடை ஆடையர்‌ திருப்புறம்‌ பயம்‌ 6.1.240 


2139 
புறம்‌ பயத்து இறைவரை வணங்கிப்‌ போற்றி செய்‌ 
திறம்‌ புரி நீர்மையில்‌ பதிகச்‌ செம்தமிழ்‌ 
நிறம்‌ பயில்‌ இசையுடன்‌ பாடி நீடிய 
அறம்‌ தரு கொள்கையர்‌ அமர்ந்து மேவினார்‌ 6.1.241 


2140 


2141 


2142 


2143 


2144 


2145 


2146 


2147 


அத்‌ திருப்பதி பணிந்து அகன்று போய்‌ அனல்‌ 
கைத்‌ தலத்தவர்‌ பதி பிறவும்‌ கை தொழு 

முத்‌ தமிழ்‌ விரபராம்‌ முதல்வர்‌ நண்ணினார்‌ 
செய்த்‌ தலைப்‌ பணிலம்‌ முத்து ஈனும்‌ சேய்ஞலூர்‌ 


திரு மலி புகலி மன்‌ சேரச்‌ சேய்‌ ஞலூர்‌ 
அரு மறையவர்‌ பதி அலங்கரித்து முன்‌ 
பெரு மறையொடூ முழவு ஒலி பிறங்கவே 
வருமுறை எதிர்‌ கொள வந்து முந்தினார்‌ 


ஞான சம்பந்தரும்‌ நாயனார்‌ சடைத்‌ 

தூ நறும்‌ தொடையல்‌ முன்‌ சூட்டும்‌ பிள்ளையார்‌ 
பான்மையில்‌ வரும்‌ பதி என்று நித்தில 
யானமுன்‌ இழிந்து எதிர்‌ இறைஞ்சி எய்தினார்‌ 


மா மறையாளர்‌ வண்‌ புகலிப்‌ பிள்ளையார்‌ 
தாம்‌ எழுந்து அருளிடத்‌ தங்கள்‌ பிள்ளையார்‌ 
காமரும்‌ பதியில்‌ வந்து அருளக்‌ கண்டனர்‌ 
ஆ மகிழ்‌ உடன்‌ பணிந்து ஆடி ஆர்த்தனர்‌ 


களித்தனர்‌ புண்ணியக்‌ கரக வாசநீர்‌ 
தெளித்தனர்‌ பொரிகளும்‌ மலரும்‌ சிந்தினர்‌ 
துளித்தனர்‌ கண்‌ மழை சுருதி ஆயிரம்‌ 
அளித்தவர்‌ கோயிலுள்‌ அவர்‌ முன்பு எய்தினார்‌ 


வெங்குரு வேந்தரும்‌ விளங்கு கோயிலைப்‌ 
பொங்கிய விருப்பினால்‌ புடை வலம்‌ கொடு 


செங்கைகள்‌ சென்னிமேல்‌ குவித்துச்‌ சென்று புக்கு 


அங்கணர்‌ முன்புற அணைந்து தாழ்ந்தனர்‌ 


வேதியர்‌ சேய்ஞலூர்‌ விமலர்‌ தம்‌ கழல்‌ 
காதலில்‌ பணிந்தவர்‌ கருணை போற்றுவார்‌ 
தாதை தாள்‌ தடிந்த சண்டீசப்‌ பிள்ளையார்‌ 
பாதகப்‌ பயன்‌ பெறும்‌ பரிசு பாடினார்‌ 


இன்‌ இசை வண்‌ தமிழ்‌ பாடி ஏத்தியே 
நன்னெடூம்‌ பதி உளோர்‌ நயக்க வைகிய 
பின்னர்‌ வெண்பிறை அணி வேணிப்‌ பிஞ்ஞகர்‌ 
மன்னிய திருப்பனந்தாள்‌ வணங்கினார்‌ 


2. 


6.1.242 


6.1.243 


6.1.244 


6.1.245 


6.1.246 


6.1.247 


6.1.248 


6.1.249 


2146 


2149 


2150 


2151 


2152 


அர; 


2154 


2155 


ஆங்கணி சொன்‌ மலர்‌ மாலை சாத்தி அப்‌ 
பாங்கு பந்தணை நலூர்‌ பணிந்து பாடிப்‌ போய்த்‌ 
தீங்கு தீர்‌ மா மறைச்‌ செம்மை அந்தணர்‌ 
ஓங்கும்‌ ஓமாம்‌ புலியூர்‌ வந்து உற்றனர்‌ 


மற்ற நல்‌ பதி வட தளியின்‌ மேவிய 

அற்புதர்‌ அடி பணிந்து அலர்ந்த செந்தமிழ்ச்‌ 
சொல்‌ தொடைபாடி அங்கு அகன்று சூழ்‌ மதில்‌ 
பொன்‌ பதி வாழ்‌ கொளி புத்தூர்‌ புக்கனர்‌ 


சீர்‌ வளர்‌ கோயிலை அணைந்து தேமலர்க்‌ 

கார்‌ வளர்‌ கண்டர்‌ தாள்‌ பணிந்து காண்பவர்‌ 
பார்‌ புகழ்‌ பதிகங்கள்‌ பாடி நீடுவார்‌ 

வார்‌ பொழில்‌ கடம்பையும்‌ வணங்கி வாழ்ந்தனர்‌ 


நம்பரை நலம்‌ திகழ்‌ நாரை ஊரினில்‌ 
கும்பிடும்‌ விருப்பொடு குறுகிக்‌ கூடிய 
வம்பலர்‌ செந்தமிழ்‌ மாலை பாடி நின்று 
எம்பிரான்‌ கவுணியர்‌ தலைவர்‌ ஏத்தினார்‌ 


அப்பதி பணிந்து அரும்‌ தமிழ்‌ புனைந்து தம்‌ 
மெய்ப்படு விருப்பொடு மேவு நாள்‌ அரன்‌ 
பொன்‌ பதி பலவும்‌ முன்‌ பணிந்து போந்தனர்‌ 
பைப்‌ பணியவர்‌ கருப்‌ பறியல்‌ ஊரினில்‌ 


பரமர்‌ தம்‌ திருக்‌ கருப்‌ பறியல்‌ ஊரினைச்‌ 
சிரபுரச்‌ சிறுவர்‌ கை தொழுது செந்தமிழ்‌ 
உரை இசை பாடி அம்‌ மருங்கின்‌ உள்ளவாம்‌ 
சுரர்‌ தொழும்‌ பதிகளும்‌ தொழுது பாடினார்‌ 


மண்‌ உலகு செய்த தவப்‌ பயனாய்‌ உள்ள 
வள்ளலார்‌ அப்பதிகள்‌ வணங்கி ஏகி 
எணில்‌ முரசு இரங்கி எழப்‌ பணிலம்‌ ஆர்ப்ப 


இலங்கிய காளம்‌ சின்னம்‌ எங்கும்‌ ஊதக்‌ 


கண்‌ வளர்‌ மென்‌ கரும்பு மிடை கதிர்ச்‌ செம்சாலி 


கதலி கமுகு உடன்‌ ஓங்கும்‌ கழனி நாட்டுத்‌ 


தெண்‌ நிலவு சூடிய தம்‌ பெருமான்‌ வைகும்‌ 


திருப்‌ பிரம புரம்‌ சாரச்‌ செல்லும்போது 


பிள்ளையார்‌ எழுந்து அருளக்‌ கேட்ட செல்வப்‌ 


பிரமபுரத்து அருமறையோர்‌ பெருகு காதல்‌ 


உள்ளம்‌ மகிழ்‌ சிறந்து ஓங்கத்‌ தோணி மேவும்‌ 


36 


6.1.250 


6.1.251 


6.1.252 


6.1.253 


6.1.254 


6.1.255 


6.1.256 


2156 


2157 


2158 


2159 


2160 


உமைப்‌ பாகர்‌ கழல்‌ வணங்கி உவகை கூர 
வெள்ள மறை ஒலிபெருகு மறுகு தோறும்‌ மிடை 
மகர தோரணங்கள்‌ கதலி பூகம்‌ 
தெள்ளுபுனல்‌ நிறை குடங்கள்‌ தீப தூபம்‌ செழும்‌ 
கொடிகள்‌ நிரைத்து எதிர்‌ கொள்‌ சிறப்பில்‌ செய்வார்‌ 


ஆரணங்கள்‌ மதுர ஒலி எழுந்து பொங்க 

அரசிலையும்‌ தருப்பையும்‌ பெய்து அணிந்த வாசப்‌ 
பூரண கும்பங்கள்‌ நிறை கரகம்‌ ஏந்திப்‌ புது 

மலரும்‌ நறும்‌ துகளும்‌ பொரியும்‌ தூவி 
வாரணங்கு முலை உமையாள்‌ குழைத்த 

செம்பொன்‌ வள்ளத்தில்‌ அமுது உண்ட வள்ளலாரைச்‌ 
சீர்‌ அணங்கு மணி முத்தின்‌ சிவிகை மீது 

செழுந்தரளக்‌ குடை நிழல்‌ கீழ்‌ சென்று கண்டார்‌ 


கண்ட பொழுதே கைகள்‌ தலைமேல்‌ கொண்டு 

கண்‌ களிப்ப மனம்‌ களிப்பக்‌ காதல்‌ பொங்கித்‌ 
தொண்டர்களும்‌ மறையவரும்‌ சென்று சூழ்ந்து 

சொல்‌ இறந்த மகிழ்ச்சியினால்‌ துதித்த ஓசை 
எண்‌ திசையும்‌ நிறைவித்தார்‌ ஆடை வீசி 

இரு விசும்பின்‌ வெளி தூர்த்தார்‌ ஏறு சீர்த்தி 
வண்டமிழ்‌ நாயகரும்‌ இழிந்து எதிரே சென்று 

வணங்கி அவருடன்‌ கூடி மகிழ்ந்து புக்கார்‌ 


திங்கள்‌ அணி மணிமாடம்‌ மிடைந்த வீதி 

சென்று அணைந்து தெய்வ மறைக்‌ கற்பின்‌ மாதர்‌ 
மங்கல வாழ்த்து இசை இரண்டு மருங்கு 

மல்க வானவர்‌ நாயகர்‌ கோயில்‌ மருங்கு சார்ந்து 
துங்க நிலைக்‌ கோபுரத்தை இறைஞ்சி 

புக்குச்‌ சூழ்ந்து திருத்தோணி மிசை மேவினார்கள்‌ 
தங்கள்‌ திரு முன்பு தாழ்ந்து எழுந்து நின்று 

தமிழ்‌ வேதம்‌ பாடினார்‌ தாளம்‌ பெற்றார்‌ 


பரவு திருப்பதிக இசை பாடி நீடும்‌ 

பரன்‌ கருணைத்‌ திருவருளின்‌ பரிசு போற்றி 
விரவு மலர்க்‌ கண்‌ பனிப்பப்‌ கைகள்‌ கூப்பி 

விழுந்து எழுந்து புறம்‌ போந்து வேத வாய்மைச்‌ 
சிரபுரத்துப்‌ பிள்ளையார்‌ செல்லும்‌ போது 

திரு நீல கண்ட யாழ்ப்பாணர்‌ பின்னே 
வர அவரை வளம்‌ பெருகு மனையில்‌ போக 

அருள்‌ செய்து தம்‌ திரு மாளிகையின்‌ வந்தார்‌ 


மறையவர்கள்‌ அடி போற்றத்‌ தந்தையாரும்‌ 
மருங்கு அணைய மாளிகையில்‌ அணையும்போதில்‌ 
நிறை குடமும்‌ மணி விளக்கும்‌ முதலாய்‌ உள்ள 


32 


6.1.257 


6.1.258 


01299 


6.1.260 


6.1.201 


38 


நீதி மறைக்‌ குல மகளிர்‌ நெருங்கி ஏந்த 
இறைவர்‌ திரு நீற்றுக்‌ காப்பு ஏந்தி முன்‌ சென்று 
ஈன்ற தாயார்‌ சாத்தி இறைஞ்சி ஏத்த 
முறைமை அவர்க்கு அருள்‌ செய்து மடத்தில்‌ 
புக்கார்‌ முதல்வர்‌ பால்‌ மணி முத்தின்‌ சிவிகை பெற்றார்‌ 6.1.262 


2161 
செல்வ நெடு மாளிகையில்‌ அமர்ந்து 
நாளும்‌ திருத்‌ தோணி மிசையாரைச்‌ சென்று தாழ்ந்து 
மல்கு திருப்‌ பதிகங்கள்‌ பலவும்‌ பாடி மனம்‌ 
மகிழ்ந்து போற்றி இசைத்து வைகுநாளில்‌ 
ஒல்லை முறை உபநயனப்‌ பருவம்‌ எய்த உலகு 
இறந்த சிவஞானம்‌ உணரப்‌ பெற்றார்‌ 
தொல்லை மறை விதிச்‌ சடங்கு மறையோர்‌ செய்யத்‌ 
தோலொடு நூல்‌ தாங்கினார்‌ சுரர்கள்‌ போற்ற 6.1.263 


2162 
ஒரு பிறப்பும்‌ எய்தாமை உடையார்தம்மை 
உலகு இயல்பின்‌ உபநயன முறைமையாகும்‌ 
இருபிறப்பின்‌ நிலைமையினைச்‌ சடங்கு காட்டி 
எய்துவிக்கும்‌ மறை முனிவர்‌ எதிரே நின்று 
வரு திறத்தின்‌ மறை நான்கும்‌ தந்தோம்‌ என்று 
மந்திரங்கள்‌ மொழிந்தவர்க்கு மதுர வாக்கால்‌ 
பொருவு இறப்ப ஓதினார்‌ புகலி வந்த புண்ணியனார்‌ 
எண்ணிறந்த புனித வேதம்‌ 6.1.264 


2163 
சுருதி ஆயிரம்‌ ஓதி அங்கம்‌ ஆன தொல்‌ 
கலைகள்‌ எடுத்து இயம்பும்‌ தோன்றலாரைப்‌ 
பரிதி ஆயிரம்‌ கோடி விரிந்தால்‌ என்னப்‌ பரஞ்சோதி 
அருள்‌ பெற்ற பான்மை மேன்மை 
கருதி ஆதரவோடும்‌ வியப்பு உற்று ஏத்தும்‌ கலை 
மறையோர்‌ கவுணியனார்‌ தம்மைக்‌ கண்முன்‌ 
வரும்‌ தியானப்‌ பொருள்‌ என்று இறைஞ்சி தாம்‌ 
முன்‌ வல்ல மறை கேட்டு ஐயம்‌ தீர்ந்து வாழ்ந்தார்‌ 6.1.265 


2164 
மந்திரங்கள்‌ ஆன எல்லாம்‌ அருளிச்‌ செய்து 
மற்று அவற்றின்‌ வைதிக நூல்‌ சங்கின்‌ வந்த 
சிந்தை மயக்குறும்‌ ஐயம்‌ தெளிய எல்லாம்‌ செழு 
மறையோர்க்கு அருளி அவர்‌ தெருளும்‌ ஆற்றால்‌ 
முந்தை முதல்‌ மந்திரங்கள்‌ எல்லாம்‌ தோன்றும்‌ 
முதல்‌ ஆகும்‌ முதல்வனார்‌ எழுத்தஞ்சு என்பார்‌ 
அந்தியினுள்‌ மந்திரம்‌ அஞ்சு எழுத்துமே என்று 
அஞ்சு எழுத்தின்‌ திருப்பதிகம்‌ அருளிச்செய்தார்‌ 6.1.266 


2165 
அத்தகைமை பிள்ளையார்‌ அருளிச்‌ செய்ய 
அந்தணர்கள்‌ அருள்‌ தலைமேல்‌ கொண்டு தாழ்ந்து 
சித்தம்மகிழ்வொடு சிறப்பத்‌ தாமும்‌ தெய்வத்‌ 


2166 


2167 


2168 


2169 


2170 


2171 


21:72 


திருத்தோணி அமர்ந்தாரைச்‌ சென்று தாழ்ந்து 
மெய்த்த இசைப்‌ பதிகங்கள்‌ கொண்டு போற்றி 

விரை மலர்த்தாள்‌ மனம்‌ கொண்டு மீண்டு போந்து 
பத்தர்‌ உடன்‌ இனிது அமரும்‌ பண்பு கூடப்‌ பரமர்‌ 

தாள்‌ பணிந்து ஏத்திப்‌ பயிலும்‌ நாளில்‌ 


பந்து அணை மெல்‌ விரலாளும்‌ பரமரும்‌ பாய்‌ விடை மீது 

வந்து பொன்‌ வள்ளத்து அளித்த வரம்பில்‌ ஞானத்து அமுது உண்ட 
செந்தமிழ்‌ ஞான சம்பந்தர்‌ திறம்‌ கேட்டு இறைஞ்சு தற்காக 
அந்தணர்‌ பூந்தராய்‌ தன்னில்‌ அணைந்தனர்‌ நாவுக்‌ கரையர்‌ 


வாக்கின்‌ பெருவிறல்‌ மன்னர்‌ வந்து அணைந்தார்‌ எனக்‌ கேட்டு 
பூக்கமழ்‌ வாசத்‌ தடம்‌ சூழ்‌ புகலிப்‌ பெரும்‌ தகையாரும்‌ 

ஆக்கிய நல்‌ வினைப்‌ பேறு என்று அன்பர்‌ குழாத்‌ தொடும்‌ எய்தி 
ஏற்கும்‌ பெரு விருப்போடும்‌ எதிர்‌ கொள எய்தும்‌ பொழுதில்‌ 


சிந்தை இடை அறா அன்பும்‌ திருமேனி தன்னில்‌ அசைவும்‌ 
கந்தம்‌ மிகையாம்‌ கருத்தும்‌ கை உழவாரப்‌ படையும்‌ 
வந்திழி கண்ணீர்‌ மழையும்‌ வடிவில்‌ பொலி திரு நீறும்‌ 
அந்தம்‌ இலாத்‌ திரு வேடத்து அரசும்‌ எதிர்‌ வந்து அணைய 


கண்ட கவுணியர்க்‌ கன்றும்‌ கருத்தில்‌ பரவு மெய்க்‌ காதல்‌ 
தொண்டர்‌ திருவேடம்‌ நேரே தோன்றியது என்று தொழுதே 
அண்டரும்‌ போற்ற அணைந்த அங்கு அரசும்‌ எதிர்‌ வந்து இறைஞ்ச 
மண்டிய ஆர்வம்‌ பெருக மதுர மொழி அருள்‌ செய்தார்‌ 


பேர்‌ இசை நாவுக்கு அரசைப்‌ பிள்ளையார்‌ கொண்டு உடன்‌ போந்து 
போர்‌ விடையார்‌ திருத்தோணிப்‌ பொன்‌ கோயில்‌ உட்புகும்‌ போதில்‌ 
ஆர்வம்‌ பெருக அணையும்‌ அவருடன்‌ கும்பிட்டு அருளால்‌ 

சீர்வளர்‌ தொண்டரைக்‌ கொண்டு திருமாளிகையினில்‌ சேர்ந்தார்‌ 


அணையும்‌ திருத்தொண்டர்‌ தம்மோடூ ஆண்ட அரசுக்கும்‌ அன்பால்‌ 
இணையில்‌ திரு அமுது ஆக்கி இயல்பால்‌ அமுது செய்வித்துப்‌ 
புணரும்‌ பெருகு அன்பு நண்பும்‌ பொங்கிய காதலில்‌ கும்பிட்டு 
உணரும்‌ சொல்‌ மாலைகள்‌ சாத்தி உடன்‌ மகிழ்வு எய்தி உறைந்தார்‌ 


அந்நாள்‌ சில நாள்கள்‌ செல்ல அருள்‌ திருநாவுக்கு அரசர்‌ 
மின்னார்‌ சடை அண்ணல்‌ எங்கும்‌ மேவிடம்‌ கும்பிட வேண்டி 
பொன்‌ மார்பில்‌ முந்நூல்‌ புனைந்த புகலிப்‌ பிரான்‌ இசைவோடும்‌ 
பின்னாக எய்த இறைஞ்சிப்‌ பிரியாத நண்பொடும்‌ போந்தார்‌ 


39 


6.1.267 


6.1.268 


6.1.269 


6.1.270 


6.1.271 


6.1.272 


6.1.273 


6.1.274 


2173 


2174 


2175 


2176 


21:77 


2178 


21.72 


2180 


வாக்கின்‌ தனி மன்னர்‌ ஏக மாறாத்‌ திரு உளத்தோடும்‌ 

பூக்கமழ்‌ பண்ணைகள்‌ சூழ்ந்த புகலியின்‌ மீண்டும்‌ புகுந்து 

தேக்கிய மாமறை வெள்ளத்‌ திருத்தோணி வீற்று இருந்தாரைத்‌ 
தூக்கின்‌ தமிழ்‌ மாலை பாடித்‌ தொழுது அங்கு உறைகின்ற நாளில்‌ 


செந்தமிழ்‌ மாலை விகற்பச்‌ செய்யுள்களான்‌ மொழி மாற்றும்‌ 
வந்த சொல்‌ சீர்‌ மாலை மாற்றும்‌ வழி மொழி எல்லா மடக்குச்‌ 
சந்த வியமகம்‌ ஏகபாதம்‌ தமிழ்‌ இருக்குக்‌ குறள்‌ சாத்தி 
எந்தைக்கு எழு கூற்றிருக்கை ஈரடி ஈரடி வைப்பு 


நாலடி மேல்‌ வைப்பு மேன்மை நடையின்‌ முடுகும்‌ இராகம்‌ 
சால்பினில்‌ சக்கரம்‌ ஆதி விகற்பங்கள்‌ சாற்றும்‌ பதிக 

மூல இலக்கியமாக எல்லாப்‌ பொருள்களும்‌ முற்ற 
ஞாலத்து உயர்‌ காழியாரைப்‌ பாடினார்‌ ஞான சம்பந்தர்‌ 


இன்னிசை பாடின எல்லாம்‌ யாழ்ப்‌ பெரும்‌ பாணனார்‌ தாமும்‌ 
மன்னும்‌ இசை வடிவான மதங்க சூளா மணியாரும்‌ 

பன்னிய ஏழ்‌ இசை பற்றிப்‌ பாடப்‌ பதிகங்கள்‌ பாடிப்‌ 

பொன்னின்‌ திருத்தாளம்‌ பெற்றார்‌ புகலியில்‌ போற்றி இருந்தார்‌ 


அங்கண்‌ அமர்‌ கின்ற நாளில்‌ அரும்‌ தமிழ்‌ நாடு எத்தினுள்ளும்‌ 
திங்கள்‌ சடை அண்ணலார்தம்‌ திருப்பதி யாவையும்‌ கும்பிட்டு 
எங்கும்‌ தமிழ்‌ மாலை பாடி இங்கு எய்துவன்‌ என்று 

தம்‌ குலத்‌ தாதையா ரோடும்‌ தவ முனிவர்க்கு அருள்‌ செய்தார்‌ 


பெருகு விருப்புடன்‌ நோக்கிப்‌ பெற்ற குலத்‌ தாதையாரும்‌ 
அருமையால்‌ உம்மைப்‌ பயந்த அதனால்‌ பிரிந்து உறைவு ஆற்றேன்‌ 
இருமைக்கும்‌ இன்பம்‌ அளிக்கும்‌ யாகமும்‌ யான்‌ செய வேண்டும்‌ 
ஒருமையால்‌ இன்னம்‌ சிலநாள்‌ உடன்‌ எய்துவேன்‌ என்று உரைத்தார்‌ 


ஆண்டகையாரும்‌ இசைந்து அங்கு அம்பொன்‌ திருத்தேணி மேவும்‌ 
நீண்ட சடையார்‌ அடிக்கீழ்‌ பணி உற்று நீடு அருள்‌ பெற்றே 

ஈண்டு புகழ்த்‌ தாதையார்‌ பின்‌ எய்திட யாழ்ப்பாணரோடும்‌ 

காண்‌ தகு காழி தொழுது காதலினால்‌ புறம்‌ போந்தார்‌ 


அத்திரு மூதூரின்‌ உள்ளார்‌ அமர்ந்து உடன்போதுவார்‌ போத 
மெய்த்தவர்‌ அந்தணர்‌ நீங்கா விடை கொண்டு மீள்வார்கள்‌ மீள 
முத்தின்‌ சிவிகை மேல்‌ கொண்டூ மொய்‌ ஒளித்‌ தாமம்‌ நிரத்த 
நித்தில வெண்குடை மீது நிறை மதி போல நிழற்ற 


40 


6.1.275 


6.1.276 


6.1.277 


6.1.278 


6.1.279 


6.1.280 


6.1.281 


6.1.282 


2181 


2182 


2183 


2184 


2185 


2186 


2187 


2186 


சின்னம்‌ தனிக்‌ காளம்‌ தாரை சிரபுரத்து ஆண்டகை வந்தார்‌ 
என்னும்‌ தகைமை விளங்க ஏற்ற திருப்‌ பெயர்‌ சாற்ற 

முன்‌ எம்மருங்கும்‌ நிரத்த முரசு உடைப்‌ பல்லியம்‌ ஆர்ப்ப 
மன்னும்‌ திருத்தொண்டனார்‌ வந்து எதிர்‌ கொண்டு வணங்க 


சங்க நாதங்கள்‌ ஒலிப்பத்‌ தழங்கு பொன்‌ கோடு முழங்க 
மங்கல வாழ்த்து உரை எங்கும்‌ மல்க மறை முன்‌ இயம்பத்‌ 
திங்களும்‌ பாம்பும்‌ அணிந்தார்‌ திருப்பதி எங்கும்‌ முன்‌ சென்று 
பொங்கிய காதலில்‌ போற்றப்‌ புகலிக்‌ கவுணியர்‌ போந்தார்‌ 


திருமறைச்‌ சபையர்‌ ஆளி சிவனார்‌ திருக்கண்ணார்‌ கோயில்‌ 
பெரு விருப்பால்‌ அணைந்து ஏத்திப்‌ பிஞ்ஞகர்‌ கோயில்‌ பிறவும்‌ 
உருகிய அன்பால்‌ இறைஞ்சி உயர்‌ தமிழ்‌ மாலை கொண்டு ஏத்தி 
வரு புனல்‌ பொன்னி வடபால்‌ குட திசை நோக்கி வருவார்‌ 


போற்றிய காதல்‌ பெருக புள்ளிருக்கும்‌ திருவேளூர்‌ 

நால்‌ தடம்‌ தோளுடை மூன்று நயனப்‌ பிரான்‌ கோயில்‌ நண்ணி 
ஏற்ற அன்பு எய்த வணங்கி இருவர்‌ புள்‌ வேந்தர்‌ இறைஞ்சி 
ஆற்றிய பூசனை சாற்றி அஞ்சொற்‌ பதிகம்‌ அணிந்தார்‌ 


நீடு திரு நின்றி ஊரின்‌ நிமலனார்‌ நீள்‌ கழல்‌ ஏத்திக்‌ 
கூடிய காதலில்‌ போற்றிக்‌ கும்பிட்டு வண்‌ தமிழ்‌ கூறி 
நாடு சீர்‌ நீடூர்‌ வணங்கி நம்பர்‌ திருப்‌ புன்கூர்‌ நண்ணி 
ஆடிய பாதம்‌ இறைஞ்சி அரும்‌ தமிழ்‌ பாடி அமர்ந்தார்‌ 


அங்கு நின்று ஏகி அப்பாங்கில்‌ அரனார்‌ மகிழ்‌ கோயில்‌ ஆன 
எங்கணும்‌ சென்று பணிந்தே ஏத்தி இமவான்‌ மடந்தை 
பங்கர்‌ உறை பழ மண்ணிப்‌ படிக்கரைக்‌ கோயில்‌ வணங்கித்‌ 
தங்கு தமிழ்‌ மாலை சாத்தித்‌ திருக்குறுக்கைப்‌ பதி சார்ந்தார்‌ 


திருக்குறுக்கைப்‌ பதி மன்னித்‌ திரு வீரட்டானத்து அமர்ந்த 


பொருப்புவில்லாளரை ஏத்திப்‌ போந்து அன்னியூர்‌ சென்று போற்றிப்‌ 


பருக்கை வரை உரித்தார்‌ தம்‌ பந்தண நல்லூர்‌ பணிந்து 
விருப்புடன்‌ பாடல்‌ இசைந்தார்‌ வேதம்‌ தமிழால்‌ விரித்தார்‌ 


அப்பதி போற்றி அகல்வார்‌ அரனார்‌ திருமணம்‌ சேரி 

செப்பரும்‌ சீர்த்‌ தொண்டரோடும்‌ சென்று தொழுது இசை பாடி 
எப்பொருளும்‌ தரும்‌ ஈசர்‌ எதிர்‌ கொள்‌ பாடிப்‌ பதி எய்தி 

ஒப்பில்‌ பதிகங்கள்‌ பாடி ஓங்கு வேள்விக்‌ குடி உற்றார்‌ 


41 


6.1.283 


6.1.284 


6.1.285 


6.1.286 


6.1.287 


6.1.288 


6.1.289 


6.1.290 


2189 


2190 


2191 


2192 


2193 


2194 


2195 


2196 


செழுந்திரு வேள்விக்‌ குடியில்‌ திகழ்‌ மணவாள நற்கோலம்‌ 

பொழிந்த புனல்‌ பொன்னி மேவும்‌ புனிதத்‌ துருத்தி இரவில்‌ 

தழும்பிய தன்னைமையும்‌ கூடத்‌ தண்‌ தமிழ்‌ மாலையில்‌ பாடிக்‌ 
கொழுந்து வெண்‌ திங்கள்‌ அணிந்தார்‌ கோடிக்‌ காவிற்‌ சென்றடைந்தார்‌ 


திருக்கோடி காவில்‌ அமர்ந்த தேவர்‌ சிகாமணி தன்னை 

எருக்கோடு இதழியும்‌ பாம்பும்‌ இசைந்து அணிந்தானை வெள்ளேனப்‌ 
பருக்கோடூ பூண்ட பிரானைப்‌ பணிந்து சொல்‌ மாலைகள்‌ பாடிக்‌ 
கருக்கோடி நீப்பார்கள்‌ சேரும்‌ கஞ்சனூர்‌ கை தொழச்‌ சென்றார்‌ 


கஞ்சனூர்‌ ஆண்ட தம்‌ கோவைக்‌ கண்‌ உற்று இறைஞ்சி முன்‌ போந்து 
மஞ்சணி மாமதில்‌ சூழும்‌ மாந்துறை வந்து வணங்கி 

அஞ்சொல்‌ தமிழ்‌ மாலை சாத்தி அங்கு அகன்று அன்பர்‌ முன்னாகச்‌ 
செஞ்சடை வேதியர்‌ மன்னும்‌ திருமங்கலக்‌ குடி சேர்ந்தார்‌ 


வெங்‌ கண்‌ விடை மேல்‌ வருவார்‌ வியலார்‌ அடிகளைப்‌ போற்றித்‌ 
தங்கிய இன்னிசை கூடும்‌ தமிழ்ப்‌ பதிகத்‌ தொடை சாத்தி 
அங்கண்‌ அமர்வார்‌ தம்‌ முன்னே அருள்‌ வேடம்‌ காட்டத்‌ தொழுது 
செங்கண்‌ மாலுக்கு அரியார்‌ தந்திருந்து தேவன்‌ குடி சேர்ந்தார்‌ 


திருந்து தேவன்‌ குடி மன்னும்‌ சிவ பெருமான்‌ கோயில்‌ எய்திப்‌ 
பொருந்திய காதலில்‌ புக்குப்‌ போற்றி வணங்கிப்‌ புரிவார்‌ 
மருந்தொடு மந்திரம்‌ ஆகி மற்றும்‌ இவர்‌ வேடமாம்‌ என்று 
அருந்தமிழ்‌ மாலை புனைந்தார்‌ அளவில்‌ ஞானத்து அமுது உண்டார்‌ 


மொய்‌ திகழ்‌ சோலை அம்‌ மூதூர்‌ முன்‌ அகன்று அந்‌ நெறி செல்வார்‌ 
செய்‌ தரு சாலி கரும்பு தெங்கு பைம்‌ பூகத்து இடை போய்‌ 

மை திகழ்‌ கண்டர்‌ தம்‌ கோயில்‌ மருங்கு உள்ள எல்லாம்‌ வணங்கி 
எய்தினர்‌ ஞானசம்பந்தர்‌ இன்னம்பர்‌ ஈசர்தம்‌ கோயில்‌ 


இன்னம்பர்‌ மன்னும்‌ பிரானை இறைஞ்சி இடை மடக்கான 

பன்னும்‌ தமிழ்த்‌ தொடை மாலைப்‌ பாடல்‌ புனைந்து பரவி 

பொன்னங்‌ கழல்‌ இணை போற்றிப்‌ புறம்‌ போந்து அணைந்து புகுந்தார்‌ 
மன்னும்‌ தடம்‌ கரைப்‌ பொன்னி வட குரங்காடுதுறையில்‌ 


வட குரங்காடுதுறையில்‌ வாலியார்‌ தாம்‌ வழிபட்ட 

அடைவும்‌ திருப்பதிகத்தில்‌ அறிய சிறப்பித்து அருளிப்‌ 

புடை கொண்டு இறைஞ்சினர்‌ போந்து புறத்துள்ள தானங்கள்‌ போற்றி 
படை கொண்ட மூவிலை வேலர்‌ பழனம்‌ திருப்பதி சார்ந்தார்‌ 


42 


6.1.291 


6.1.292 


621292 


6.1.294 


6.1.295 


6.1.296 


6.1.297 


6.1.298 


43 


2197 
பழனத்து மேவிய முக்கண்‌ பரமேட்டியார்‌ பயில்‌ கோயில்‌ 
உழைபுக்கு இறைஞ்சி நின்று ஏத்தி உருகிய சிந்தையர்‌ ஆகி 
விழை சொல்‌ பதிகம்‌ விளம்பி விருப்புடன்‌ மேவி அகல்வார்‌ 
அழனக்க பங்கய வாவி ஐயாறு சென்று அடைகின்றார்‌ 6.1.299 


2198 
மாட நிரை மணி வீதித்‌ திருவையாற்றினில்‌ வாழும்‌ மல்கு தொண்டர்‌ 
நாடு உய்யப்‌ புகலிவரு ஞான போனகர்‌ வந்து நண்ணினார்‌ என்று 
ஆடலொடு பாடல்‌ அறா அணி மூதூர்‌ அடைய அலங்காரம்‌ செய்து 
நீடு மனக்‌ களிப்பினொடும்‌ எதிர்‌ கொள்ள நித்தில யானத்து நீங்கி 6.1.300 


21.99 
வந்து அணைந்த திருத்தொண்டர்‌ மருங்கு வர மான்‌ ஏந்து கையர்‌ தம்பால்‌ 
நந்தி திரு அருள்‌ பெற்ற நல்‌ நகரை முன்‌ இறைஞ்சி நண்ணும்‌ போதில்‌ 
ஐந்து புலன்‌ நிலை கலங்கும்‌ இடத்து அஞ்சேல்‌ என்பார்‌ தம்‌ ஐயாறு என்று 
புந்தி நிறை செந்தமிழின்‌ சந்த இசை போற்றி இசைத்தார்‌ புகலி வேந்தர்‌ 6.1.301 


2200 
மணி வீதி இடம்‌ கடந்து மால்‌ அயனுக்கு அரிய பிரான்‌ மன்னும்‌ கோயில்‌ 
அணி நீடி கோபுரத்தை அணைந்து இறைஞ்சி உள்‌ எய்தி அளவில்‌ காதல்‌ 
தணியாத கருத்தின்‌ ஓடும்‌ தம்பெருமான்‌ கோயில்‌ வலம்‌ கொண்டு தாழ்ந்து 
பணி சூடும்‌ அவர்‌ முன்பு பணிந்து வீழ்ந்து எழுந்து அன்பால்‌ பரவுகின்றார்‌ 6.1.302 


2201 
கோடல்‌ கோங்கம்‌ குளி கூவிளம்‌ என்னும்‌ திருப்பதிகக்‌ குலவு மாலை 
நீடு பெரும்‌ திருக்கூத்து நிறைந்த திரு உள்ளத்து நிலைமை தோன்ற 
ஆடுமாறு அது வல்லான்‌ ஐயாற்று எம்‌ ஐயனே என்று நின்று 
பாடினார்‌ ஆடினார்‌ பண்பினொடும்‌ கண்‌ பொழி நீர்‌ பரந்து பாய 6.1.303 


2202 
பல முறையும்‌ பணிந்து எழுந்து புறம்‌ 
போந்து பரவு திருத்‌ தொண்டரோடு 
நிலவு திருப்பதி அதன்‌ கண்‌ நிகழும்‌ 
நாள்‌ நிகர்‌ இலா நெடுநீர்க்‌ கங்கை 
அலையும்‌ மதி முடியார்‌ தம்‌ பெரும்புலியூர்‌ 
முதலான அணைந்து போற்றிக்‌ 
குலவு தமிழ்த்‌ தொடை புனைந்து மீண்டு 
அணைந்து பெருகு ஆர்வம்‌ கரு நாளில்‌ 6.1.304 


2203 
குடதிசை மேல்‌ போவதற்குக்‌ கும்பிட்டு 
அங்கு அருள்‌ பெற்றுக்‌ குறிப்பின்‌ ஓடும்‌ 
படரும்‌ நெறி மேல்‌ அணைவார்‌ பரமர்‌ 
திருநெய்த்தானப்‌ பதியில்‌ நண்ணி 
அடையும்‌ மனம்‌ உற வணங்கி அரும்‌ தமிழ்‌ 
மாலைகள்‌ பாடி அங்கு நின்றும்‌ 
புடைவளர்‌ மென்‌ கரும்பினொடு பூகம்‌ 
இடை மழபாடி போற்றச்‌ சென்றார்‌ 6.1.305 


2204 


2205 


2206 


2207 


2208 


செங்கை மான்மறியார்‌ தம்‌ திருமழபாடிப்‌ 
புறத்துச்‌ சேரச்‌ செல்வார்‌ 
அங்கையார்‌ அழல்‌ என்னும்‌ திருப்பதிகம்‌ 
எடுத்து அருளி அணைந்த போழ்தில்‌ 
மங்கை வாழ்‌ பாகத்தார்‌ மழபாடி தலையினால்‌ 
வணங்குவார்கள்‌ 
பொங்கு மா தவம்‌ உடையார்‌ எனத்‌ தொழுது 
போற்றி இசைத்தே கோயில்‌ புக்கார்‌ 


மழபாடி வயிர மணித்‌ தூண்‌ அமர்ந்து மகிழ்‌ 
கோயில்‌ வலம்‌ கொண்டு எய்தி 
செழுவாச மலர்க்‌ கமலச்‌ சேவடிக்‌ கீழ்ச்‌ சென்று 
தாழ்ந்து எழுந்து நின்று 
தொழுது ஆடிப்‌ பாடி நறும்‌ சொல்‌ மாலைத்‌ 
தொடை அணிந்து துதித்துப்‌ போந்தே 
ஒழியாத நேசம்‌ உடன்‌ உடையவரைக்‌ கும்பிட்டு 
அங்கு உறைந்தார்‌ சின்னாள்‌ 


அதன்‌ மருங்கு கடந்து அருளால்‌ 
திருக்கானூர்‌ பணிந்து ஏத்தி ஆன்ற சைவ 
முதன்‌ மறையோர்‌ அன்பிலாந்‌ துறையின்‌ 
முன்னவனைத்‌ தொழுது போற்றிப்‌ 
பதம்‌ நிறை செந்தமிழ்‌ பாடிச்‌ சடைமுடியார்‌ 
பயில்‌ பதியும்‌ பணிந்து பாடி 
மத கரட வரை உரித்தார்‌ வட கரை மாந்துறை 
அணைந்தார்‌ மணி நூல்‌ மார்பர்‌ 


சென்று திரு மாந்துறையில்‌ திகழ்ந்து 

உறையும்‌ துறை நதி வாழ்‌ சென்னியார்‌ தம்‌ 
முன்றில்‌ பணிந்து அணி நெடு மாளிகை 

வலம்‌ செய்து உள்புக்கு முன்பு தாழ்ந்து 
துன்று கதிர்ப்‌ பரிதிமதி மருந்துக்கள்‌ 

தொழுது வழிபாடு செய்ய 
நின்ற நிலை சிறப்பித்து நிறை தமிழில்‌ 

சொல்‌ மாலை நிகழப்‌ பாடி 


அங்கண்‌ அகன்று அம்‌ மருங்கில்‌ 


அங்கணர்‌ தம்‌ பதி பிறவும்‌ அணைந்து போற்றிச்‌ 


செங்கமலப்‌ பொதி அவிழச்‌ சேல்‌ பாயும்‌ 

வயல்‌ மதுவால்‌ சேறு மாறாப்‌ 
பொங்கு ஒலி நீர்‌ மழ நாட்டுப்‌ பொன்னி வட 

கரை மிசைப்‌ போய்ப்‌ புகலி வேந்தர்‌ 
நங்கள்‌ பிரான்‌ திருப்பாச்சிலாச்சிரமம்‌ 

பணிய நண்ணும்‌ போதில்‌ 


44 


6.1.306 


6.1.307 


6.1.308 


6.1.309 


6.1.310 


2209 


2210 


2211 


2212 


2213 


அந்‌ நகரில்‌ கொல்லி மழவன்‌ பயந்த 

அரும்‌ பெறல்‌ ஆர்‌ அமுத மென்‌ சொல்‌ 
கன்னி இள மடப்பிணையாம்‌ காமரு 

கோமளக்‌ கொழுந்தின்‌ கதிர்‌ செய்‌ மேனி 
மன்னு பெரும்‌ பிணியாகும்‌ முயலகன்‌ 

வந்து அணைவுற மெய்‌ வருத்தம்‌ எய்தித்‌ 
தன்னுடைய பெரும்‌ சுற்றம்‌ புலம்பு எய்தத்‌ 

தானும்‌ மனம்‌ தளர்வு கொள்வான்‌ 


மற்று வேறு ஒருபரிசால்‌ தவிராமை 
மறி வளரும்‌ கையார்‌ பாதம்‌ 
பற்றியே வரும்‌ குலத்துப்‌ பான்மையினான்‌ 
ஆதலினால்‌ பரிவு தீரப்‌ 
பொன்‌ தொடியைக்‌ கொடு வந்து போர்‌ 
கோலச்‌ சேவகராய்‌ புரங்கள்‌ மூன்றும்‌ 
செற்றவர்‌ தம்‌ கோயில்‌ உட்‌ கொடு புகுந்து 
திரு முன்பே இட்டு வைத்தான்‌ 


அவ்வளவில்‌ ஆளுடைய பிள்ளையார்‌ 
எழுந்து அருளி அணுக எய்தச்‌ 
செவ்விய மெய்ஞ்‌ ஞானம்‌ உணர்‌ திருஞான 
சம்பந்தன்‌ வந்தான்‌ என்றே 
எவ்‌ உலகும்‌ துயர்‌ நீங்கப்‌ பணி மாறும்‌ 
தனிக்‌ காளத்து எழுந்த ஓசை 
எவ்‌ உயிர்க்கும்‌ அவன்‌ கேளா மெல்‌ 
இயலை விட்டு எதிரே விரைந்து செல்வான்‌ 


மா நகரம்‌ அலங்கரிமின்‌ மகர 
தோரணம்‌ நாட்டூம்‌ மணி நீர்‌ வாசத்‌ 
தூ நறும்‌ பூரண கும்பம்‌ சோதி மணி 
விளக்கினொடு தூபம்‌ ஏந்தும்‌ 
ஏனை அணி பிறவும்‌ எலாம்‌ எழில்‌ பெருக 
இயற்றும்‌ என ஏவித்‌ தானும்‌ 
வானவர்‌ நாயகர்‌ மகனார்‌ வருமுன்பு 
தொழுது அணைந்தான்‌ மழவர்‌ கோமான்‌ 


பிள்ளையார்‌ எழுந்தருளப்‌ பெற்றேன்‌ 
என்று ஆனந்தம்‌ பெருகு காதல்‌ 
வெள்ளம்‌ நீர்‌ கண்‌ பொழியத்‌ திருமுத்தின்‌ 
சிவிகையின்‌ முன்‌ வீழ்ந்த போது 
வள்ளலார்‌ எழுக என மலர்வித்த 
திருவாக்கால்‌ மலர்க்கை சென்னி 
கொள்ள மகிழ்ந்து உடன்‌ சென்று குலப்பதியின்‌ 
மணிவீதி கொண்டு புக்கான்‌ 


45 


6.1.311 


6.1.312 


6.1.313 


6.1.314 


6.1.315 


2214 


2215 


2216 


2217 


2218 


மங்க தூரியம்‌ முழங்கும்‌ மணி வீதி 

கடந்து மதிச்‌ சடையார்‌ கோயில்‌ 
பொங்கு சுடர்க்‌ கோபுரத்துக்கு அணித்து 

ஆக புனை முத்தின்‌ சிவிகை நின்றும்‌ 
அங்கண்‌ இழிந்து அருளும்‌ முறை இழிந்து 

அருளி அணிவாயில்‌ பணிந்து புக்கு 
தங்கள்‌ பிரான்‌ கோயில்‌ வலம்‌ கொண்டு 

திருமுன்‌ வணங்கச்‌ சாரும்‌ காலை 


கன்னி இளம்‌ கொடி உணர்வு கழிந்து 

நிலம்‌ சேர்ந்து அதனைக்‌ கண்டு நோக்கி 
என்‌ இது என்று அருள்‌ செய்ய மழவன்தான்‌ 

எதிர்‌ இறைஞ்சி அடியேன்‌ பெற்ற 
பொன்‌ இவளை முயலகனாம்‌ பொருவில்‌ 

அரும்பிணி பொருந்தப்‌ புனிதர்‌ கோயில்‌ 
முன்‌ அணையக்‌ கொணர்வித்தேன்‌ இது 

புகுந்தபடி என்று மொழிந்து நின்றான்‌ 


அணிகிளர்‌ தார்‌ அவன்‌ சொன்ன 


மாற்றம்‌ அருளொடும்‌ கேட்டு அந்‌ நிலையின்‌ நின்றே 


பணி வளர்‌ செஞ்சடைப்‌ பாச்சின்‌ மேய 

பரம்‌ பொருள்‌ ஆயினாரைப்‌ பணிந்து 
மணி வளர்‌ கண்டரோ மங்கையை வாட 

மயல்‌ செய்வதோ இவர்‌ மாண்பது என்று 
தணிவில்‌ பிணி தவிர்க்கும்‌ பதிகத்‌ 

தண்தமிழ்‌ பாடினார்‌ சண்பை நாதர்‌ 


பன்னு தமிழ்‌ மறையாம்‌ பதிகம்‌ பாடி 
திருக்கடைக்‌ காப்புச்‌ சாத்தி 
மன்னும்‌ கவுணியர்‌ போற்றி நிற்க மழவன்‌ 
பயந்த மழலை மென்‌ சொல்‌ 
கன்னி உறு பிணி விட்டு நீங்கக்‌ கதும்‌ எனப்‌ 
பார்‌ மிசை நின்று எழுந்து 
பொன்னின்‌ கொடி என ஒல்கிவந்து 
பெருவலித்‌ தாதை புடை அணைந்தாள்‌ 


வன்பிணி நீங்கு மகளைக்‌ கண்ட 
மழவன்‌ பெரு மகிழ்ச்சி பொங்கக்‌ 
தன்தனிப்‌ பாவையும்‌ தானும்‌ கூடச்‌ 
சண்பையர்‌ காவலர்‌ தாளில்‌ வீழ 
நின்ற அருமறைப்‌ பிள்ளையாரும்‌ நீர்‌ 
அணிவேணி நிமலர்‌ பாதம்‌ 
ஒன்றிய சிந்தை உடன்‌ பணிந்தார்‌ உம்பர்‌ 
பிரான்‌ திருத்தொண்டர்‌ ஆர்த்தார்‌ 


46 


6.1.316 


6.1.317 


6.1.318 


6.1.319 


6.1.320 


221.9 


2220 


2221 


2222 


2223 


2224 


நீடு திரு வாச்சிரமம்‌ மன்னும்‌ நேரிழை 
பாகத்தர்‌ தாள்‌ வணங்கிக்‌ 
கூடும்‌ அருளுடன்‌ அங்கு அமர்ந்து கும்பிடும்‌ 
கொள்கை மேற்கொண்டு போந்தே 
ஆடல்‌ பயின்றார்‌ பதிபிறவும்‌ அணைந்து 
பணிந்து அடிபோற்றி ஏகிச்‌ 
சேடர்கள்‌ வாழும்‌ திருப்பைஞ்ஞீலிச்‌ 
சிவபெருமானை இறைஞ்சச்‌ சென்றார்‌ 


பண்பயில்‌ வண்டு இனம்பாடும்‌ சோலைப்‌ 
பைஞ்ஞ்லி வாணர்‌ கழல்‌ பணிந்து 
மண்‌ பரவும்‌ தமிழ்‌ மாலை பாடி வைகி 
வணங்கி மகிழ்ந்து போந்து 
திண்பெரும்‌ தெய்வக்‌ கயிலையில்‌ வாழ்‌ சிவனார்‌ 
பதி பல சென்று இறைஞ்சிச்‌ 
சண்பை வளம்‌ தரும்‌ நாடர்‌ வந்து தடம்‌ 
திரு ஈகோய்‌ மலையைச்‌ சார்ந்தார்‌ 


செங்கண்‌ குறவரைத்‌ தேவர்‌ போற்றும்‌ 

திகழ்‌ திரு ஈங்கோய்‌ மலையில்‌ மேவும்‌ 
கங்கை சடையார்‌ கழல்‌ பணிந்து கலந்த 

இசைப்‌ பதிகம்‌ புனைந்து 
பொங்கர்ப்‌ பொழில்‌ சூழ்‌ மலையும்‌ மற்றும்‌ 

புறத்துள்ள தானங்கள்‌ எல்லாம்‌ போற்றிக்‌ 
கொங்கில்‌ குட புலம்‌ சென்று அணைந்தார்‌ 

கோதில்‌ மெய்ஞ்ஞான கொழுந்து அனையார்‌ 


அண்டர்‌ பிரான்‌ ஆலயங்கள்‌ அம்மருங்கு உள்ளன பணிந்து 

தெண்திரை நீர்த்‌ தடம்‌ பொன்னித்‌ தென்‌ கரையாம்‌ கொங்கின்‌ இடை 
வண்டு அலையும்‌ புனல்‌ சடையார்‌ மகிழ்‌ இடங்கள்‌ தொழுது அணைந்தார்‌ 
கொண்டல்‌ பயில்‌ நெடும்‌ புரிசை கொடி மாடச்‌ செங்குன்றூர்‌ 


அந்‌ நகரில்‌ வாழ்வாரும்‌ அடியவரும்‌ மனம்‌ மகிழ்ந்து 
பன்னெடுந்தோரணமுதலாப்‌ பயில்‌ அணிகள்‌ பல அமைத்து 

முன்‌ உறவந்து எதிர்‌ கொண்டு பணிந்து ஏத்திமொய்‌ கரங்கள்‌ 
சென்னியுறக்‌ கொண்டு அணைந்தார்‌ சினவிடையார்‌ செழுங்கோயில்‌ 


தம்‌ பெருமான்‌ கோயிலினுள்‌ எழுந்து அருளித்‌ தமிழ்‌ விரகர்‌ 
நம்பரவர்‌ திரு முன்பு தாழ்ந்து எழுந்து நலம்‌ சிறக்க 

இம்பரும்‌ உம்பரும்‌ ஏத்த இன்னிசை வண்‌ தமிழ்‌ பாடிக்‌ 
கும்பிடும்‌ ஆதரவு உடன்‌ அக்‌ கோ நகரில்‌ இனிது அமர்ந்தார்‌ 


47 


6.1.321 


6.1.322 


6.1.323 


6.1.324 


6.1.325 


6.1.326 


2225 


2226 


2221 


2228 


2229 


2230 


2231 


2232 


அப்பாலைக்‌ குட புலத்தில்‌ ஆறணிந்தார்‌ அமர்‌ கோயில்‌ 
எப்பாலும்‌ சென்று ஏத்தித்‌ திரு நணாவினை இறைஞ்சிப்‌ 
பைப்‌ பாந்தள்‌ புணைந்த வரைப்‌ பரவிப்‌ பண்டு அமர்கின்ற 
வைப்பான செங்குன்றூர்‌ வந்து அணைந்து வைகினார்‌ 


ஆங்கு உடைய பிள்ளையார்‌ அமர்ந்து உறையும்‌ நாளின்கண்‌ 
தூங்கு துளி முகில்‌ குலங்கள்‌ சுரந்து பெயல்‌ ஒழிகாலை 
வீங்கு ஒலி நீர்‌ வைப்பு எல்லாம்‌ வெயில்‌ பெறா விருப்பு வரப்‌ 
பாங்கர்‌ வரையும்‌ குளிரும்‌ பனிப்‌ பருவம்‌ எய்தியதால்‌ 


அளிக்குலங்கள்‌ சுளித்து அகல அரவிந்தம்‌ முகம்‌ புலரப்‌ 
பளிங்கு மணி மரகத வல்லியில்‌ கோத்த பான்மை எனத்‌ 
துளித்‌ தலைமேல்‌ அறுகு பனி தொடுத்து அசையச்‌ சூழ்‌ பனியால்‌ 
குளிர்க்‌ குடைந்து வெண்‌ படாம்‌ போர்த்து அனைய குன்றுகளும்‌ 


மொய்‌ பனி கூர்‌ குளிர்‌ வாடை முழுது உலவும்‌ பொழுதேயாய்க்‌ 

கொய்‌ தளிர்‌ மென்‌ சோலைகளும்‌ குலைந்து அசைய குளிர்க்கு ஒதுங்கி 
வெய்யவனும்‌ கரம்‌ நிமிர்க்க மாட்டான்‌ போல்‌ விசும்பின்‌ இடை 

ஐது வெயில்‌ விரிப்பதுவும்‌ அடங்குவதும்‌ ஆகுமால்‌. 


நீடிய அப்‌ பதிகள்‌ எலாம்‌ நிறை மாடத்‌ திறைகள்‌ தொறும்‌ 
பேடையுடன்‌ பவளக்கால்‌ புறவு ஒடுங்கப்‌ பித்திகையின்‌ 

தோடு அலர்‌ மென்‌ குழல்‌ மடவார்‌ துணைக்‌ கலச வெம்‌ முலையுள்‌ 
ஆடவர்‌ தம்‌ பணைத்தோளும்‌ மணி மார்பும்‌ அடங்குவன 


அரிசனமும்‌ குங்குமமும்‌ அரைத்து அமைப்பார்‌ அயல்‌ எல்லாம்‌ 
பரிய அகில்‌ குறை பிளந்து புகைப்பார்கள்‌ பாங்கு எல்லாம்‌ 

எரி உமிழ்‌ பேழ்‌ வாய்த்‌ தோணி இரும்பு ஈர்ப்பார்‌ இடை எல்லாம்‌ 
விரி மலர்‌ மென்‌ புறவு அணிந்த மீப்புலத்து வைப்பு எல்லாம்‌ 


அந்நாளில்‌ கொடி மாடச்‌ செங்‌ குன்றூர்‌ அமர்ந்து இருந்த 
மெய்ஞ்ஞானப்‌ பிள்ளையாருடன்‌ மேவும்‌ பரிசனங்கள்‌ 
பன்னாளும்‌ அந்நாட்டில்‌ பயின்ற அதனால்‌ பனித்த குளிர்‌ 
முன்‌ ஆன பிணி வந்து மூள்வது போல்‌ முடுகுதலும்‌ 


அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையார்க்கு அவர்கள்‌ எல்லாம்‌ 
முன்‌ அறிவித்து இறைஞ்சுதலும்‌ முதல்வனார்‌ அருள்‌ தொழுதே 
இந்நிலத்தின்‌ இயல்பு எனினும்‌ நமக்கு எய்தப்‌ பெறு என்று 
சென்னி மதி அணிந்தாரைத்‌ திருப்பதிகம்‌ பாடுவார்‌ 


48 


(40% 22 


6.1.328 


0:1.322 


6.1.330 


6.1.331 


6.1.332 


6.1.333 


6.1.334 


2233 


2234 


2235 


2236 


2237 


2238 


2209 


2240 


அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து ஐயர்‌ அமுது செய்த 
வெவ்விடம்‌ முன்‌ தடுத்து எம்‌ இடர்‌ நீக்கிய வெற்றியினால்‌ 
எவ்விடத்தும்‌ அடியார்‌ இடர்‌ காப்பது கண்டம்‌ என்றே 
செய்வினைத்‌ தீண்டா திரு நீல கண்டம்‌ எனச்‌ செப்பினார்‌ 


ஆய குறிப்பினில்‌ ஆணை நிகழ அருளிச்‌ செய்து 

தூய பதிகத்‌ திருக்‌ கடைக்‌ காப்புத்‌ தொடுத்து அணிய 
மேய அப்பொன்பதி வாழ்பவர்க்கே அன்றி மேவும்‌ அந்நாள்‌ 
தீய பனிப்‌ பிணி அந்நாட்டு அடங்கவும்‌ தீர்ந்தது அன்றே 


அப்பதியின்‌ கண்‌ அமர்ந்து சில நாளில்‌ அங்கு அகன்று 

துப்புறழ்‌ வேணியர்‌ தானம்‌ பலவும்‌ தொழுது அருளி 

முப்புரி நூலுடன்‌ தோல்‌ அணி மார்பர்‌ முனிவரொடூம்‌ 

செப்பரும்‌ சீர்த்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி சென்று அணைந்தார்‌ 


பருவம்‌ அருப்‌ பொன்னிப்‌ பாண்டிக்‌ கொடு முடியார்‌ தம்பாதம்‌ 
மருவி வணங்கி வளத்‌ தமிழ்‌ மாலை மகிழ்ந்து சாத்தி 

விரி சுடர்‌ மாளிகை வெஞ்ச மாக்‌ கூடல்‌ விடையவர்‌ தம்‌ 
பெருவில்‌ தானம்‌ பல போற்றிக்‌ குணதிசைப்‌ போதுகின்றார்‌ 


செல்வக்‌ கருவூர்த்‌ திருவானிலைக்‌ கோயில்‌ சென்று இறைஞ்சி 
நல்‌ இசை வண்‌ தமிழ்ச்‌ சொல்‌ தொடை பாடி அந்நாடூ அகன்று 
மல்கிய மாணிக்க வெற்பு முதலா வணங்கி வந்து 

மல்கு திரைப்‌ பொன்னித்‌ தென்‌ கரைத்‌ தானம்‌ பல பணிவார்‌ 


பன்னெடும்‌ குன்றும்‌ படர்‌ பெரும்‌ கானும்‌ பல பதியும்‌ 

அந்‌ நிலைத்‌ தானங்கள்‌ ஆயின எல்லாம்‌ அமர்ந்து இறைஞ்சி 
மன்னு புகலியில்‌ வைதிக வாய்மை மறையவனார்‌ 

பொன்‌ இயல்‌ வேணிப்‌ புனிதர்‌ பராய்த்‌ துறையுள்‌ புகுந்தார்‌ 


நீடும்‌ பராயத்‌ துறை நெற்றித்‌ தனிக்‌ கண்ணர்‌ கோயில்‌ நண்ணிக்‌ 
கூடும்‌ கருத்தொடு கும்பிட்டுக்‌ கோதில்‌ தமிழ்ச்‌ சொல்‌ மாலை 
பாடும்‌ கவுணியர்‌ கண்பனி மாரி பரந்து இழியச்‌ 

சூடும்‌ கரதலத்து அஞ்சலி கோலித்‌ தொழுது நின்றார்‌ 


தொழுது புறம்பு அணைந்து அங்கு நின்று ஏகிச்‌ சுரர்‌ பணிவு உற்று 
எழு திரு ஆலந்துறை திருச்செந்துறையே முதலா 

வழுவில்‌ பல்‌ கோயில்கள்‌ சென்று வணங்கி மகிழ்ந்து அணைவார்‌ 
செழு மலர்ச்‌ சோலைத்‌ திருக்‌ கற்குடி மலை சேர வந்தார்‌ 


49 


6.1.335 


6.1.336 


6.1.337 


6.1.338 


6.1.339 


6.1.340 


6.1.341 


6.1.342 


50 


2241 
கற்குடி மாமலை மேல்‌ எழுந்த கனகக்‌ 
கொழுந்தினைக்‌ கால்‌ வளையப்‌ 
பொன்‌ திரள்‌ மேருச்‌ சிலை வளைத்த 
போர்‌ விடையாளியைப்‌ போற்றி இசைத்து 
நற்றமிழ்‌ மாலை புனைந்து அருளி ஞான 
சம்பந்தர்‌ புலன்கள்‌ ஐந்தும்‌ 
செற்றமிழ்‌ மூக்கீச்சரம்‌ பணிந்து 
திருச்சிராப்‌ பள்ளிச்‌ சிலம்பு அணைந்தார்‌ 6.1.343 
2242 
செம்மணி வாரி அருவி தூங்கும்‌ 
சிராப்‌ பள்ளி மேய செழும்‌ சுடரை 
கைம்‌ மலை ஈருரி போர்வை சாத்தும்‌ கண்‌ 
நுதலாரைக்‌ கழல்‌ பணிந்து 
மெய்ம்‌ மகிழ்வு எய்தி உளம்‌ குளிர விளங்கிய 
சொல்‌ தமிழ்‌ மாலை வேய்ந்து 
மைம்‌ மலர்‌ கண்டர்‌ தம்‌ ஆனைக்‌ காவை 
வணங்கும்‌ விருப்பொடு வந்து அணைந்தார்‌ 6.1.344 
2243 
விண்ணவர்‌ போற்றி செய்‌ ஆனைக்‌ 
காவில்‌ வெண்‌ நாவல்‌ மேவிய மெய்ப்‌ பொருளை 
நண்ணி இறைஞ்சி முன்‌ வீழ்ந்து எழுந்து 
நால்‌ கோட்டு நாகம்‌ பணிந்ததுவும்‌ 
அண்ணல்‌ கோச்‌ செங்கண்‌ அரசன்செய்த 
அடிமையும்‌ அஞ்சொல்‌ தொடையில்‌ வைத்துப்‌ 
பண்‌ உறு செந்தமிழ்‌ மாலைப்‌ பாடி பரவி 
நின்று ஏத்தினர்‌ பான்மையினால்‌ 6.1.345 
2244 
நாரணன்‌ நான்முகன்‌ காணா உண்மை 
வெண்‌ நாவல்‌ உண்மை மயேந்திரமும்‌ 
சீரணி நீடு திருக்கயிலை செல்வத்‌ 
திருவாரூர்‌ மேய பண்பும்‌ 
ஆரணத்து உட்‌ பொருள்‌ ஆயினாரை 
ஆனைக்‌ காவின்‌ கண்‌ புகழ்ந்து பாடி 
ஏர்‌ அணியும்‌ பொழில்‌ சூழ்ந்த சண்பை 
ஏந்தலார்‌ எல்லை இல்‌ இன்பம்‌ உற்றார்‌ 6.1.346 
2245 


கை தொழுது ஏத்திப்‌ புறத்து அணைந்து 
காமர்‌ பதி அதன்‌ கண்‌ சில நாள்‌ 
வைகி வணங்கி மகிழ்ந்து அணைவார்‌ 
மன்னும்‌ தவத்துறை வானவர்‌ தாள்‌ 
எய்தி இறைஞ்சி எழுந்து நின்றே இன்‌ 
தமிழ்‌ மாலை கொண்டு ஏத்திப்‌ போந்து 
வைதிக மாமணி அம்மருங்கு மற்று உள்ள 
தானம்‌ வழுத்திச்‌ செல்வார்‌ 6.1.347 


2246 


2247 


2248 


2249 


2250 


ஏறு உயர்த்தார்‌ திருப்பாற்றுறையும்‌ 
எறும்பியூர்‌ மாமலையே முதலா 
வேறு பதிகள்‌ பலவும்‌ போற்றி விரவும்‌ 
திருத்தொண்டர்‌ வந்து சூழ 
ஈறில்‌ புகழ்ச்‌ சண்பை ஆளியார்‌ தாம்‌ எண்‌ 
திசையோரும்‌ தொழுது இறைஞ்ச 
நீறணி செம்பவளப்‌ பொருப்பின்‌ நெடுங்கள 
மா நகர்‌ சென்று சேர்ந்தார்‌ 


நெடுங்களத்து ஆதியை அன்பால்‌ 


நின்பால்‌ நெஞ்சம்‌ செலாவகை நேர்‌ விலக்கும்‌ 


இடும்பைகள்‌ தீர்த்து அருள்‌ செய்வாய்‌ என்றும்‌ 

இன்‌ இசை மாலை கொண்டுூ ஏத்தி ஏகி 
அடூம்‌ பணிச்‌ செஞ்சடையார்‌ பதிகள்‌ 

அணைந்து பணிந்து நியமம்‌ போற்றிக்‌ 
கடும்‌ கைவரை உரித்தார்‌ மகிழ்ந்த காட்டுப்‌ 

பள்ளிப்பதி கை தொழுவார்‌ 


சென்று திகழ்‌ திருக்காட்டூ பள்ளிச்‌ 
செம்‌ சடை நம்பர்‌ தம்‌ கோயில்‌ எய்தி 
முன்றில்‌ வலம்‌ கொண்டு இறைஞ்சி வீழ்ந்து 
மொய்‌ கழல்‌ சேவடி கை தொழுவார்‌ 
கன்று அணை ஆவின்‌ கருத்து வாய்ப்பக்‌ கண்‌ 
நுதலாரை முன்‌ போற்றி செய்து 
மன்றுள்‌ நின்று ஆடல்‌ மனத்துள்‌ வைப்பார்‌ 
வாரு மன்னும்‌ முலை பாடி வாழ்ந்தார்‌ 


அங்கு அப்பதி நின்று எழுந்தருளி 
அணிந்திரு வாலம்‌ பொழில்‌ வணங்கி 
பொங்கு புனல்‌ பொன்னிப்‌ பூந்துருத்தி பொய்‌ 
இலியாரைப்‌ பணிந்து போற்றி 
எங்கும்‌ நிகழ்‌ திருத்‌ தொண்டர்‌ குழாம்‌ எதிர்‌ 
கொள்ள எப்பதியும்‌ தொழுது 
செங்கயல்‌ பாய்‌ வயல்‌ ஓடை சூழ்ந்த திருக்‌ 
கண்டியூர்‌ தொழச்‌ சென்று அணைந்தார்‌ 


கண்டியூர்‌ வீரட்டர்‌ கோயில்‌ எய்திக்‌ கலந்து 
அடியாருடன்‌ காதல்‌ பொங்கக்‌ 
கொண்ட விருப்புடன்‌ தாழ்ந்து இறைஞ்சிக்‌ குலவு 
மகிழ்ச்சியின்‌ கொள்கையினால்‌ 
தொண்டர்‌ குழாத்தினை நோக்கி நின்று தொடுத்த 
இசைத்தமிழ்‌ மாலை தன்னில்‌ 
அண்டர்‌ பிரான்‌ தன்‌ அருளின்‌ வண்ணம்‌ அடியார்‌ 
பெருமையில்‌ கேட்டு அருளி 


51 


6.1.348 


6.1.349 


6.1.350 


6.1.351 


0.1352 


2231 


2252 


2253 


2254 


2255 


2256 


2257 


2258 


வினவி எடுத்த திருப்‌ பதிகம்‌ மேவு 
திருக்கடைக்‌ காப்பு தன்னில்‌ 
அனைய நினைவு அரியேன்‌ செயலை 
அடியாரைக்‌ கேட்டு மகிழ்ந்த தன்மை 
புனைவுறு பாடலில்‌ போற்றி செய்து 
போந்து புகலிக்‌ கவுணியனார்‌ 
துனை புனல்‌ பொன்னித்‌ திரை வலம்‌ கொள்‌ 
சோற்றுத்‌ துறை தொழச்‌ சென்று அடைவார்‌ 


. அப்பர்‌ சோற்றுத்‌ துறை சென்று அடைவோம்‌ என்று 
ஒப்பில்‌ வண்‌ தமிழ்‌ மாலை ஒருமையால்‌ 

செப்பியே சென்று சேர்ந்தனர்‌ சேர்விலார்‌ 

முப்புரம்‌ செற்ற முன்னவர்‌ கோயில்‌ முன்‌ 


தொல்லை நீள்‌ திருச்‌ சோற்றுத்‌ துறை உறை 
செல்வர்‌ கோயில்‌ வலம்‌ கொண்டு தேவர்கள்‌ 
அல்லல்‌ தீர்க்க நஞ்சு உண்ட பிரான்‌ அடி 
எல்லையில்‌ அன்பு கூர இறைஞ்சினார்‌ 


இறைஞ்சி ஏத்தி எழுந்து நின்று இன்‌ இசை 
நிறைந்த செந்தமிழ்‌ பாடி நிலாவி அங்கு 
உறைந்து வந்து அடியாருடன்‌ எய்தினார்‌ 
சிறந்த சீர்த்‌ திரு வேதிக்‌ குடியினில்‌ 


வேத வேதியர்‌ வேதி குடியினில்‌ 

நாதர்‌ கோயில்‌ அணைந்து நலம்‌ திகழ்‌ 
பாத பங்கயம்‌ போற்றிப்‌ பணிந்து எழுந்து 
ஓதினார்‌ தமிழ்‌ வேதத்தின்‌ ஓங்கு இசை 


எழுது மா மறையாம்‌ பதிகத்து இசை 

முழுதும்‌ பாடி முதல்வரைப்‌ போற்றி முன்‌ 
தொழுது போந்து வந்து எய்தினார்‌ சோலை சூழ்‌ 
பழுதில்‌ சீர்த்திரு வெண்ணிப்‌ பதியினில்‌ 


வெண்ணி மேய விடையவர்‌ கோயிலை 
நண்ணி நாடிய காதலின்‌ நாண்‌ மதிக்‌ 
கண்ணியார்‌ தம்‌ கழல்‌ இணை போற்றியே 
பண்ணில்‌ நீடும்‌ பதிக முன்‌ பாடினார்‌ 


பாடி நின்று பரவிப்‌ பணிந்து போய்‌ 
ஆடூம்‌ அங்கணர்‌ கோயில்‌ அங்கு உள்ளன 


52 


61222 


6.1.354 


6.1.355 


6.1.356 


6.1.357 


6.1.358 


6.1.359 


2259 


2260 


2261 


22௦2 


2263 


2264 


2265 


2266 


மாடு சென்று வணங்கி மகிழ்ந்தனர்‌ 
நீடு சண்பை நிறை புகழ்‌ வேதியர்‌ 


மொய்‌ தரும்‌ சோலை சூழ்‌ முளரி முள்ளடவி போய்‌ 
மெய்‌ தரும்‌ பரிவிலான்‌ வேள்வியைப்‌ பாழபடச்‌ 
செய்த சங்கரர்‌ திருச்சக்கரப்‌ பள்ளி முன்‌ 
பெய்தவம்‌ அருளினார்‌ இயல்‌ இசைத்‌ தலைவனார்‌ 


சக்கரப்‌ பள்ளியார்‌ தம்‌ திருக்‌ கோயில்‌ உள்‌ 

புக்கு அருத்தியின்‌ உடன்‌ புனை மலர்த்‌ தாள்‌ பணிந்து 
அக்கரைப்‌ பரமர்பால்‌ அன்பு உறும்‌ பரிவு கூர்‌ 

மிக்க சொல்‌ தமிழினால்‌ வேதமும்‌ பாடினார்‌ 


தலைவர்‌ தம்‌ சக்கரப்‌ பள்ளி தன்‌ இடை அகன்று 
அலைபுனல்‌ பணைகளின்‌ அருகு போய்‌ அருமறைப்‌ 
புலன்‌ உறும்‌ சிந்தையார்‌ புள்ள மங்கைப்‌ பதி 
குலவும்‌ ஆலந்துறைக்‌ கோயிலைக்‌ குறுகினார்‌ 


மன்னும்‌ அக்‌ கோயில்‌ சேர்‌ மான்‌ மறிக்‌ கையர்தம்‌ 
பொன்‌ அடித்தலம்‌ உறப்‌ புரிவொடும்‌ தொழுது எழுந்து 
இன்‌ இசைத்‌ தமிழ்‌ புனைந்து இறைவர்‌ சேல்‌ ஊருடன்‌ 
பன்னு பாலைத்‌ துறைப்‌ பதி பணிந்து ஏகினார்‌ 


காவின்‌ மேல்‌ முகில்‌ எழும்‌ கமழ்‌ நறும்‌ புறவு போய்‌ 
வாவி நீடு அலவன்‌ வாழ்‌ பெடை உடன்‌ மலர்‌ நறும்‌ 
பூவின்‌ மேல்‌ விழை உறும்‌ புகலியார்‌ தலைவனார்‌ 

சேவின்‌ மேல்‌ அண்ணலார்‌ திருநலூர்‌ நண்ணினார்‌ 


மன்றலங்‌ கழனி சூழ்‌ திரு நலூர்‌ மறைவலோர்‌ 

துன்று மங்கல வினைத்‌ துழனியால்‌ எதிர்‌ கொளப்‌ 
பொன்‌ தயங்கு ஒளி மணிச்‌ சிவிகையில்‌ பொலிவு உறச்‌ 
சென்று அணைந்து அருளினார்‌ சிரபுரச்‌ செம்மலார்‌ 


நித்திலச்‌ சிவிகை மேல்‌ நின்று இழிந்து அருளியே 
மொய்த்த அந்தணர்‌ குழாம்‌ முன்‌ செலப்‌ பின்‌ செலும்‌ 
பத்தரும்‌ பரிசனங்களும்‌ உடன்‌ பரவவே 

அத்தர்‌ தம்‌ கோபுரம்‌ தொழுது அணைந்து அருளினார்‌ 


வெள்ளி மால்‌ வரையை நேர்‌ விரிசுடர்க்‌ கோயிலைப்‌ 
பிள்ளையார்‌ வலம்‌ வரும்‌ பொழுதினில்‌ பெருகு நீர்‌ 
வெள்ள ஆனந்தம்‌ பொழிய மேல்‌ ஏறி நீர்‌ 

துள்ளுவார்‌ சடையரைத்‌ தொழுது முன்‌ பரவுவார்‌ 


53 


6.1.360 


6.1.361 


6.1.362 


6.1.363 


6.1.364 


6.1.365 


6.1.366 


6.1.367 


6.1.368 


2267 


2268 


2269 


2270 


2271 


2212 


22.15 


2274 


பரவு சொல்‌ பதிகம்‌ முன்‌ பாடினார்‌ பரிவுதான்‌ 

வர அயர்த்து உருகு நேர்‌ மனன்‌ உடன்‌ புறம்‌ அணைந்து 
அரவு உடைச்‌ சடையர்‌ பேர்‌ அருள்‌ பெறும்‌ பெருமையால்‌ 
விரவும்‌ அப்பதி அமர்ந்து அருளியே மேவினார்‌ 


அன்ன தன்மையில்‌ அப்பதியினில்‌ அமர்ந்து அருளி 
மின்‌ நெடும்‌ சடை விமலர்‌ தாள்‌ விருப்பொடு வணங்கிப்‌ 
பன்னும்‌ இன்னிசைப்‌ பதிகமும்‌ பல முறை பாடி 

நல்‌ நெடும்‌ குல நான்‌ மறையவர்‌ தொழ நயந்தார்‌ 


நீடும்‌ அப்பதி நீங்குவார்‌ நிகழ்‌ திருநல்லூர்‌ 

ஆடூவார்‌ திரு அருள்‌ பெற அகன்று போந்து அங்கண்‌ 
மாடும்‌ உள்ளன வணங்கியே பரவி வந்து அணைந்தார்‌ 
தேடூம்‌ மால்‌ அயற்கு அரியவர்‌ திருக்கருகாவூர்‌ 


வந்து பந்தர்‌ மாதவி மணம்‌ கமழ்‌ கருகாவூர்ச்‌ 

சந்த மாமறை தந்தவர்‌ கழல்‌ இணை தாழ்ந்தே 
அந்தம்‌ இல்லவர்‌ வண்ணமார்‌ அழல்‌ வண்ணம்‌ என்று 
சிந்தை இன்புறப்‌ பாடினார்‌ செழும்‌ தமிழ்ப்‌ பதிகம்‌ 


பதிக இன்‌ இசை பாடிப்‌ போய்ப்‌ பிறப்பதி பலவும்‌ 
நதி அணிந்தவர்‌ கோயில்கள்‌ நண்ணியே வணங்கி 
மதுர முத்தமிழ்‌ வாசகர்‌ அணைந்தனர்‌ மன்றுள்‌ 

அதிர்‌ சிலம்பு அடியார்‌ மகிழ்‌ அவள்‌ இவள்‌ நல்லூர்‌ 


. மன்னும்‌ அப்பதி வானவர்‌ போற்றவும்‌ மகிழ்ந்த 
தன்மையார்‌ பயில்‌ கோயில்‌ உள்‌ தம்பரிசு உடையார்‌ 
என்னும்‌ நாமமும்‌ நிகழ்ந்திட ஏத்தி முன்‌ இறைஞ்சிப்‌ 
பன்னு சீர்ப்‌ பதி பலவும்‌ அப்பால்‌ சென்று பணிவார்‌ 


பழுது இல்‌ சீர்த்‌ திருப்‌ பரிதி நல்‌ நியமும்‌ பணிந்து அங்கு 
எழுது மாமறையாம்‌ பதிகத்து இசை போற்றி 

முழுதும்‌ ஆனவர்‌ கோயில்கள்‌ வணங்கியே முறைமை 
வழுவு இலார்‌ திருப்பூவனூர்‌ வணங்கி வந்து அணைந்து 


பொங்கு காதலில்‌ போற்றி அங்கர்‌ அருளுடன்‌ போந்து 
பங்கயத்‌ தடம்‌ பணைப்‌ பதி பலவும்‌ முன்‌ பணிந்தே 
எங்கும்‌ அன்பர்கள்‌ ஏத்து ஒலி எடுக்க வந்து அணைந்தார்‌ 
அங்கணர்க்கு இடம்‌ ஆகிய பழம்பதி ஆவூர்‌ 


54 


6.1.369 


6.1.370 


6.1.371 


6.1.372 


6.1.373 


6.1.374 


6.1.375 


6.1.376 


2275 


2276 


22.17 


2278 


2219 


2280 


2281 


2282 


பணியும்‌ அப்பதிப்‌ பசுபதி ஈச்சரத்தின்‌ இனிது இருந்த 
மணியை உள்‌ புக்கு வழிபடும்‌ விருப்பினால்‌ வணங்கித்‌ 

தணிவு இல்‌ காதலினால்‌ தண்‌ தமிழ்‌ மாலைகள்‌ சாத்தி 
அணி விளங்கிய திருநலூர்‌ மீண்டும்‌ வந்து அணைந்தார்‌ 


மறை விளங்கும்‌ அப்பதியினில்‌ மணிகண்டர்‌ பொன்‌ தாள்‌ 
நிறையும்‌ அன்பொடு வணங்கியே நிகழ்பவர்‌ நிலவும்‌ 

பிறை அணிந்தவர்‌ அருள்‌ பெறப்‌ பிரச மென்‌ மலர்‌ வண்டூ 
அறை நறும்‌ பொழில்‌ திரு வலம்‌ சுழியில்‌ வந்து அணைந்தார்‌ 


மதி புணைந்தவர்‌ வலம்‌ சுழி மருவு மாதவத்து 

முதிரும்‌ அன்பர்கள்‌ முத்தமிழ்‌ விரகர்‌ தம்‌ முன்‌ வந்து 

எதிர்‌ கொள்‌ போழ்தினில்‌ இழிந்தவர்‌ எதிர்‌ செல மதியைக்‌ 
கதிர்‌ செய்‌ வெண்‌ முகில்‌ குழாம்‌ புடை சூழ்ந்தெனக்‌ கலந்தார்‌ 


கலந்த அன்பர்கள்‌ தொழுது எழக்‌ கவுணிய தலைவர்‌ 

அலர்ந்த செம்‌ கமலக்‌ கரம்‌ குவித்து உடன்‌ அணைவார்‌ 

வலம்‌ சுழிப்‌ பெருமான்‌ மகிழ்‌ கோயில்‌ வந்து எய்திப்‌ 

பொலம்‌ கொள்‌ நீள்‌ சுடர்க்‌ கோபுரம்‌ இறைஞ்சி உள்‌ புகுந்தார்‌ 


மருவலார்‌ புரம்‌ முனிந்தவர்‌ திரு முன்றில்‌ வலம்‌ கொண்டு 
உருகும்‌ அன்புடன்‌ உச்சி மமல்‌ அஞ்சலியினராய்த்‌ 
திருவலம்‌ சுழி உடையவர்‌ சேவடித்‌ தலத்தில்‌ 

பெருகும்‌ ஆதரவு உடன்‌ பணிந்து எழுந்தனர்‌ பெரியோர்‌ 


ஞான போனகர்‌ நம்பர்‌ முன்‌ தொழுது எழும்‌ விருப்பால்‌ 
ஆன காதலில்‌ அங்கணவர்‌ தமை வினவும்‌ 

ஊனமில்‌ இசையுடன்‌ விளங்கிய திருப்பதிகம்‌ 

பான்‌ அலார்‌ மணிகண்டரைப்‌ பாடினார்‌ பரவி 


புலன்‌ கொள்‌ இன்‌ தமிழ்‌ போற்றினர்‌ புறத்தினில்‌ அணைந்தே 
இலங்கு நீர்ப்‌ பொன்னி சூழ்‌ திருப்பதியினில்‌ இருந்து 

நலம்‌ கொள்‌ காதலின்‌ நாதர்தாள்‌ நாள்தொறும்‌ பரவி 

வலம்‌ சுழிப்‌ பெருமான்‌ தொண்டர்‌ தம்‌ உடன்‌ மகிழ்ந்தார்‌ 


மகிழ்ந்த தன்தலை வாழும்‌ அந்‌ நாள்‌ இடை வானில்‌ 
திகழ்ந்த ஞாயிறு துணைப்‌ புணர்‌ ஓரை உள்‌ சேர்ந்து 
நிகழ்ந்த தன்மையில்‌ நிலவும்‌ ஏழ்‌ கடல்‌ நீர்மை குன்ற 
வெகுண்டு வெம்‌ கதிர்‌ பரப்பலின்‌ முதிர்ந்தது வேனில்‌ 


55 


6.1.377 


6.1.378 


o:1:379 


6.1.380 


6.1.381 


6.1.382 


6.1.383 


6.1.384 


2283 


2264 


2285 


2286 


2287 


2288 


2289 


2290 


தண்‌ புனல்‌ குளிர்‌ கால்‌ நறும்‌ சந்தனத்‌ தேய்வை 
பண்பு நீடிய வாச மென்‌ மலர்‌ பொதி பனி நீர்‌ 

நண்புடைத்‌ துணை நகை மணி முத்தணி நாளும்‌ 
உண்ப மாதுரியச்‌ சுவை உலகு உளோர்‌ விரும்ப 


அறல்‌ மலியும்‌ கான்‌ ஆற்றின்‌ நீர்‌ நசையால்‌ அணையுமான்‌ 
பெறல்‌ அரிய புனல்‌ என்று பேத்தேரின்‌ பின்‌ தொடரும்‌ 
உறை உணவு கொள்ளும்‌ புள்‌ தேம்பிஅயல்‌ இரை தேரும்‌ 
பறவை சிறை விரித்து ஒடுங்கப்‌ பனிப்‌ புறத்து வதியுமால்‌ 


நீண்‌ நிலை மாளிகை மேலும்‌ நிலா முன்றின்‌ மருங்கினும்‌ 
வாண்‌ நிழல்‌ நல்‌ சோலையிலும்‌ மலர்‌ வாவிக்‌ கரை மாடும்‌ 
பூண்‌ நிலவு முத்து அணிந்த பூங்குழலார்‌ முலைத்‌ தடத்தும்‌ 
காணும்‌ மகிழ்ச்சியின்‌ மலர்ந்து மாந்தர்‌ கலந்து உறைவாரால்‌ 


மயில்‌ ஒடுங்க வண்டு ஆட மலர்க்‌ கமல முகை விரிய 

குயில்‌ ஒடுங்காச்‌ சோலையின்‌ மென்‌ தளிர்‌ கோதிக்‌ கூவி எழத்‌ 
துயில்‌ ஒடுங்கா உயிர்‌ அனைத்தும்‌ துயில்‌ பயிலச்‌ சுடர்‌ வானில்‌ 
வெயில்‌ ஒடுங்கா வெம்மை தரும்‌ வேனில்‌ விரி தரு நாளில்‌ 


சண்பை வரும்‌ பிள்ளையார்‌ சடா மகுடர்‌ வலம்‌ சுழியை 

எண்‌ பெருகத்‌ தொழுது ஏத்திப்‌ பழையாறை எய்துதற்கு 
நண்பு உடைய அடியார்களுடன்‌ போத நடந்து அருளி 

விண்‌ பொரு நீள்‌ மதிள்‌ ஆறை மேல்‌ தளி சென்று எய்தினார்‌ 


திருவாறை மேல்‌ தளியில்‌ திகழ்ந்து இருந்த செந்தீயின்‌ 
உருவாளன்‌ அடிவணங்கி உருகிய அன்பொடு போற்றி 
மருவாரும்‌ குழல்‌ மலையாள்‌ வழிபாடு செய்ய அருள்‌ 
தருவார்‌ தம்‌ திரு சத்தி முற்றத்தின்‌ புறம்‌ சேர்ந்தார்‌ 


திருச்‌ சத்தி முற்றத்தில்‌ சென்று எய்தித்‌ திருமலையாள்‌ 
அருச்சித்த சேவடிகள்‌ ஆர்வம்‌ உறப்‌ பணிந்து ஏத்திக்‌ 
கருச்‌ சுற்றில்‌ அடையாமல்‌ கை தருவார்‌ கழல்‌ பாடி 
விருப்பு உற்றுத்‌ திருப்‌ பட்டீச்சரம்‌ பணிய மேவும்‌ கால்‌ 


வெம்மை தரு வேனில்‌ இடை வெயில்‌ வெப்பம்‌ தணிப்பதற்கு 
மும்மை நிலைத்‌ தமிழ்‌ விரகர்‌ முடிமீதே சிவபூதம்‌ 

தம்மை அறியாதபடி தண்‌ தரளப்‌ பந்தர்‌ எடுத்து 

எம்மை விடுத்து அருள்‌ புரிந்தார்‌ பட்டீசர்‌ என்று இயம்ப 


56 


6.1.385 


6.1.386 


6.1.387 


6.1.388 


6.1.389 


6.1.390 


6.1.391 


0.1:392 


2291 


2292 


2293 


2294 


2295 


2296 


2297 


2298 


அவ்வுரையும்‌ மணி முத்தின்‌ பந்தரும்‌ ஆகாயம்‌ எழச்‌ 
செவ்விய மெய்ஞ்ஞானம்‌ உணர்‌ சிரபுரத்துப்‌ பிள்ளையார்‌ 
இவ்‌ வினைதான்‌ ஈசர்‌ திரு அருளால்‌ ஆகில்‌ இசைவது என 
மெய்‌ விரவு புளகம்‌ உடன்‌ மேதினியின்‌ மிசைத்‌ தாழ்ந்தார்‌ 


அது பொழுதே அணி முத்தின்‌ பந்தரினை அருள்‌ சிறக்கக்‌ 

கதிர்‌ ஒளிய மணிக்‌ காம்பு பரிசனங்கள்‌ கைக்‌ கொண்டார்‌ 

மதுர மொழி மறைத்‌ தலைவர்‌ மருங்கு இமையோர்‌ பொழிவாசப்‌ 
புது மலரால்‌ அப்பந்தர்‌ பூம்‌ பந்தரும்‌ போலும்‌ 


தொண்டர்‌ குழாம்‌ ஆர்ப்பு எடுப்பச்‌ சுருதிகளின்‌ பெருந்துழனி 
எண்‌ திசையும்‌ நிறைந்து ஓங்க எழுந்து அருளும்‌ பிள்ளையார்‌ 
வெண்‌ தரளப்‌ பந்தர்‌ நிழல்‌ மீது அணையத்‌ திருமன்றில்‌ 
அண்டர்பிரான்‌ எடுத்த திருவடி நீழல்‌ என அமர்ந்தார்‌ 


பாரின்‌ மிசை அன்பர்‌ உடன்‌ வருகின்றார்‌ பன்னகத்தின்‌ 
ஆரம்‌ அணிந்தவர்‌ தந்த அருள்‌ கருணைத்‌ திறம்‌ போற்றி 

ஈர மனம்‌ களி தழைப்ப எதிர்‌ கொள்ள முகம்‌ மலர்ந்து 

சேர வரும்‌ தொண்டர்‌ உடன்‌ திருப்பட்டீச்சரம்‌ அணைந்தார்‌ 


சென்று அணைந்து திருவாயில்‌ புறத்து இறைஞ்சி உள்புக்கு 
வென்றி விடையவர்‌ கோயில்‌ வலம்‌ கொண்டு வெண்‌ கோட்டுப்‌ 
பன்றி கிளைத்து அறியாத பாத தாமரை கண்டு 

முன்‌ தொழுது விழுந்து எழுந்து மொழி மாலை போற்றி இசைத்தார்‌ 


அருள்‌ வெள்ளத்‌ திறம்‌ பரவி அளப்பரய ஆனந்தப்‌ 

பெரு வெள்ளத்து இடை மூழ்கிப்‌ பேராத பெருங்காதல்‌ 
திரு உள்ளப்‌ பரிவுடனே செம்பொன்‌ மலை வல்லியார்‌ 

தரு வள்ளத்து அமுது உண்ட சம்பந்தர்‌ புறத்து அணைந்தார்‌ 


அப்பதியில்‌ அமர்கின்ற ஆளுடைய பிள்ளையார்‌ 
செப்பரும்‌ சீர்‌ திருவாறை வட தளியில்‌ சென்று இறைஞ்சி 
ஒப்பு அரிய தமிழ்‌ பாடி உடன்‌ அமரும்‌ தொண்டரொடு 
எப்பொருளுமாய்‌ நின்றார்‌ இரும்‌ பூளை எய்தினார்‌ 


தேவர்‌ பிரான்‌ அமர்ந்த திரு இரும்‌ பூளை சென்று எய்தக்‌ 

காவண நீள்‌ தோரணங்கள்‌ நாட்டி உடன்‌ களி சிறப்பப்‌ 

பூவண மாலைகள்‌ நாற்றிப்‌ பூரண பொன்‌ குடம்‌ நிரைத்து அங்கு 
யாவர்களும்‌ போற்றி இசைப்பத்‌ திருத்‌ தொண்டர்‌ எதிர்‌ கொண்டார்‌ 


57 


6.1.393 


6.1.394 


6.1.395 


6.1.396 


6.1.397 


6.1.398 


6.1.399 


6.1.400 


58 


22099 
வண்‌ தமிழின்‌ மொழி விரகர்‌ மணிழுத்தின்‌ சிவிகையினைத்‌ 
தொண்டர்‌ குழாத்து எதிர்‌ இழிந்து அங்கு அவர்‌ தொழத்‌ தாமும்‌ தொழுதே 
அண்டர்பிரான்‌ கோயிலினை அணைந்து இறைஞ்சி முன்‌ நின்று 
பண்டு அரும்‌ இன்‌ இசைப்‌ பதிகம்‌ பரம்‌ பொருளைப்‌ பாடுவார்‌ 6.1.401 


2300 
நிகர்‌ இலா மேருவரை அணுவாக நீண்டானை 
நுகர்கின்ற தொண்டர்‌ தமக்கு அமுதாகி நொய்யானை 
தகவு ஒன்ற அடியார்கள்‌ தமை வினவித்‌ தமிழ்‌ விரகர்‌ 
பகர்கின்ற அருமறையின்‌ பொருள்‌ விரியப்‌ பாடினார்‌ 6.1.402 


2301 
பாடும்‌ அரதைப்‌ பெரும்‌ பாழியே முதலாகச்‌ 
சேடர்‌ பயில்‌ திருச்சேறை திருநாலார்‌ குட வாயில்‌ 
நாடிய சீர்‌ நறையூர்‌ தென்‌ திருப்புத்தூர்‌ நயந்து இறைஞ்சி 
நீடு தமிழ்‌ தொடை புனைந்து அந்நெடூ நகரில்‌ இனிது அமர்ந்தார்‌ 6.1.403 


2302 
அங்கண்‌ இனிது அமரு நாள்‌ அடல்‌ வெள்‌ ஏனத்து உருவாய்‌ 
செங்கண்‌ நெடுமால்‌ பணியும்‌ சிவபுரத்துச்‌ சென்று அடைந்து 
கங்கைச்‌ சடை கரந்தவர்‌ தம்‌ கழல்‌ வணங்கிக்‌ காதலினால்‌ 
பொங்குமிசைத்‌ திருப்பதிகம்‌ முன்‌ நின்று போற்றி இசைத்தார்‌ 6.1.404 


2303 
போற்றி இசைத்துப்‌ புனிதர்‌ அருள்‌ பெற்றுப்‌ போந்து எவ்‌ உயிரும்‌ 
தோற்றுவித்த அயன்‌ போற்றும்‌ தோணிபுரத்து அண்ணனார்‌ 
ஏற்றும்‌ இசை ஏற்று உகந்த இறைவர்‌ தமை ஏத்துதற்கு 
நாற்றிசை யோர்‌ பரவும்‌ திருக்‌ குடமூக்கு நண்ணினார்‌ 6.1.405 


2304 
தேமருவு மலர்ச்‌ சோலைத்திரு குடமூக்கினில்‌ செல்வ 
மாமறையோர்‌ பூந்தராய்‌ வள்ளலார்‌ வந்து அருளத்‌ 
தூமறையின்‌ ஒலி பெருகத்‌ தூரிய மங்கலம்‌ முழங்க 
கோ முறைமை எதிர்‌ கொண்டு தம்பதி உள்‌ கொடு புக்கார்‌ 6.1.406 


2305 
திருஞான சம்பந்தர்‌ திருக்குட மூக்கினைச்‌ சேர 
வருவார்‌ தம்‌ பெருமானை வண்‌ தமிழின்‌ திருப்பதிகம்‌ 
உருகா நின்று உளம்‌ மகிழ்க்‌ குட மூக்கை உவந்து இருந்த 
பெருமான்‌ எம்‌ இறை என்று பெருகு இசையால்‌ பரவினார்‌ 6.1.407 


2306 
வந்து அணைந்து திருக்கீழ்க்‌ கோட்டத்து இருந்த வான்‌ பொருளை 
சிந்தை மகிழ்வுற வணங்கித்‌ திருத்தொண்டருடன்‌ செல்வார்‌ 
அந்தணர்கள்‌ புடை சூழ்ந்து போற்றி இசைப்ப அவரொடும்‌ 
கந்த மலர்‌ பொழில்‌ சூழ்ந்த காரோணம்‌ சென்று அடைந்தார்‌ 6.1.408 


2307 
பூ மருவும்‌ கங்கை முதல்‌ புனிதமாம்‌ பெரும்‌ தீர்த்தம்‌ 


2308 


2309 


2310 


2211 


2312 


231.3 


2314 


2315 


மா மகம்‌ தான்‌ ஆடுதற்கு வந்து வழிபடும்‌ கோயில்‌ 
தூ மருவும்‌ மலர்க்‌ கையால்‌ தொழுது வலம்‌ கொண்டு அணைந்து 
காமர்‌ கெட நுதல்‌ விழித்தார்‌ கழல்‌ பணிந்து கண்‌ களித்தார்‌ 


கண்ணாரும்‌ அருமணியைக்‌ காரோணத்து ஆர்‌ அமுதை 
நண்ணாதார்‌ புரம்‌ எரித்த நான்‌ மறையின்‌ பொருளானைப்‌ 
பண்‌ ஆர்ந்த திருப்பதிகம்‌ பணிந்து ஏத்திப்‌ பிறபதியும்‌ 
எண்‌ ஆர்ந்த சீர்‌ அடியார்‌ உடன்‌ பணிவுற்று எழுந்து அருளி 


. திரு நாசேச்‌ சரத்து அமர்ந்த செங்கனகத்‌ தனிக்‌ குன்றை 
கரு நாகத்து உரி புணைந்த கண்‌ நுதலைச்‌ சென்று இறைஞ்சி 
அருஞானச்‌ செந்தமிழின்‌ திருப்பதிகம்‌ அருள்‌ செய்து 

பெரு ஞான சம்பந்தர்‌ பெருகு ஆர்வத்தின்‌ புற்றார்‌ 


மா நாகம்‌ அர்ச்சித்த மலர்‌ கமலத்‌ தாள்‌ வணங்கி 

நாள்‌ நாளும்‌ பரவுவார்‌ பிணி தீர்க்கும்‌ நலம்‌ போற்றி 

பால்‌ நாறும்‌ மணி வாயார்‌ பரமர்‌ திருவிடை மருதில்‌ 

பூ நாறும்‌ புனல்‌ பொன்னித்‌ தடங்கரை போய்‌ புகுகின்றார்‌ 


ஓங்கு திருப்பதிகம்‌ ஓடேகலன்‌ என்று எடுத்து அருளித்‌ 
தாங்க அரிய பெருமகிழ்ச்சி தலை சிறக்கும்‌ தன்மையினால்‌ 
ஈங்கு எனை ஆளுடைய பிரான்‌ இடை மருது ஈதோ என்று 
பாங்கு உடைய இன்‌ இசையால்‌ பாடி எழுந்து அருளினார்‌ 


அடியவர்கள்‌ எதிர்‌ கொள்ள எழுந்து அருளி அங்கு அணைந்து 
முடிவில்‌ பரம்‌ பொருள்‌ ஆனார்‌ முதல்‌ கோயில்‌ முன்‌ இறைஞ்சிப்‌ 
படியில்‌ வலம்‌ கொண்டு திரு முன்பு எய்திப்‌ பார்‌ மீது 

நெடிது பணிந்து எழுந்து அன்பு நிறை கண்ணீர்‌ நிரந்து இழிய 


பரவுறு செந்தமிழ்ப்‌ பதிகம்‌ பாடி அமர்ந்த அப்பதியில்‌ 
விரவுவார்‌ திருப்பதிகம்‌ பல பாடி வெண்‌ பதியோடு 

அரவு சடைக்கு அணிந்தவர்‌ தம்‌ தாள்‌ போற்றி ஆர்வத்தால்‌ 
உரவு திருத்‌ தொண்டருடன்‌ பணிந்து ஏத்தி உறையும்‌ நாள்‌ 


மருங்கு உள நல்‌ பதிகள்‌ பல பணிந்து மா நதிக்கரை போய்க்‌ 
குரங்கு ஆடு துறை அணைந்து குழகனார்‌ குரை கழல்கள்‌ 
பெரும்‌ காதலினால்‌ பணிந்து பேணிய இன்னிசை பெருக 
அரும்‌ கலை நூல்‌ திருப்பதிகம்‌ அருள்‌ செய்து 


அம்‌ மலர்த்‌ தடம்‌ பதிபணிந்து அகன்று போந்து அருகு 
கைம்மலர்க்‌ களத்து இறைவர்‌ தம்‌ கோயில்கள்‌ வணங்கி 
நம்‌ மலத்துயர்‌ தீர்க்க வந்து அருளிய ஞானச்‌ 


2 


6.1.409 


6.1.410 


6.1.411 


6.1.412 


6.1.413 


6.1.414 


6.1.415 


6.1.416 


2316 


2317 


2318 


2319 


2320 


2321 


2322 


2322 


செம்மலார்‌ திரு ஆவடு துறையினைச்‌ சேர்ந்தார்‌ 


மூவர்க்கு அறிவரும்‌ பொருள்‌ ஆகிய மூலத்‌ 

தேவர்‌ தம்‌ திரு ஆவடு துறைத்‌ திருத்‌ தொண்டர்‌ 

பூ அலம்பு தண்‌ பொரு புனல்‌ தடம்‌ பணைப்‌ புகலிக்‌ 
காவலர்க்கு எதிர்‌ கொள்ளும்‌ ஆதரவு உடன்‌ கலந்தார்‌ 


வந்து அணைவார்‌ தொழா முனம்‌ மலர்‌ புகழ்ச்‌ சண்பை 

அந்தணர்க்கு எலாம்‌ அருமறைப்‌ பொருள்‌ என வந்தார்‌ 
சந்த நித்திலச்‌ சிவிகை நின்று இழிந்து எதிர்‌ தாழ்ந்தே 
சிந்தை இன்புற இறைவர்‌ தம்‌ கோயில்‌ முன்‌ சென்றார்‌ 


நீடு கோபுரம்‌ இறைஞ்சி உள்‌ புகுந்து நீள்‌ நிலையான்‌ 
மாடு சூழ்‌ திரு மாளிகை வலம்‌ கொண்டு வணங்கி 
ஆடும்‌ ஆதியை ஆவடு துறையுள்‌ ஆர்‌ அமுதை 

நாடு காதலில்‌ பணிந்து எழுந்து அரும்‌ தமிழ்‌ நவின்றார்‌ 


அன்பு நீடிய அருவி கண்‌ பொழியும்‌ ஆர்வத்தால்‌ 

முன்பு போற்றியே புறம்பு அணை முத்தமிழ்‌ விரகர்‌ 

துன்பு போம்‌ மனத்‌ திருத்தொண்டர்‌ தம்முடன்‌ தொழுதே 
இன்பம்‌ மேவி அப்பதியினில்‌ இனிது அமர்ந்து இருந்தார்‌ 


மேவி அங்கு உறை நாளினில்‌ வேள்வி செய்வதனுக்கு 
ஆவது ஆகிய காலம்‌ வந்து அணை உற அணைந்து 
தாவில்‌ சண்பையர்‌ தலைவர்க்குத்‌ தாதையார்‌ தாமும்‌ 
போவதற்கு அரும்‌ பொருள்‌ பெற எதிர்‌ நின்று புகன்றார்‌ 


தந்தையார்‌ மொழி கேட்டலும்‌ புகலியார்‌ தலைவர்‌ 
முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்து அருள்‌ முன்னி 
அந்தமில்‌ பொருள்‌ ஆவன ஆவடூ துறையுள்‌ 

எந்தையார்‌ அடித்‌ தலங்கள்‌ அன்றோ என எழுந்தார்‌ 


சென்று தேவர்‌ தம்பிரான்‌ மகிழ்‌ கோயில்‌ முன்பு எய்தி 
நின்று போற்றுவார்‌ நீள்‌ நிதி வேண்டினார்க்கு ஈவது 
ஒன்றும்‌ மற்றிலேன்‌ உன்னடி அல்லது ஒன்று அறியேன்‌ 
என்று பேர்‌ அருள்‌ வினவிய செந்தமிழ்‌ எடுத்தார்‌ 


எடுத்த வண்‌ தமிழ்ப்‌ பதிக நால்‌ அடியின்‌ மேல்‌ இரு சீர்‌ 


தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இன்‌ இசையினால்‌ துதிப்பார்‌ 


மடுத்த காதலில்‌ வள்ளலார்‌ அடி இணை வழுத்தி 
அடுத்த சிந்தையால்‌ ஆதரித்து அஞ்சலி அளித்தார்‌ 


60 


6.1.417 


6.1.418 


6.1.419 


6.1.420 


6.1.421 


6.1.422 


6.1.423 


6.1.424 


6.1.425 


2324 


222 


2326 


2327 


2328 


2329 


2330 


2331 


நச்சி இன்‌ தமிழ்‌ பாடிய ஞான சம்பந்தர்‌ 

இச்சையே புரிந்து அருளிய இறைவர்‌ இன்‌ அருளால்‌ 
அச்‌ சிறப்பு அருள்‌ பூதம்‌ முன்‌ விரைந்த கல்‌ பீடத்து 
உச்சி வைத்தது பசும்‌ பொன்‌ ஆயிரக்‌ கிழி ஒன்று 


வைத்த பூதம்‌ அங்கு அணைந்து முன்‌ நின்று நல்‌ வாக்கால்‌ 
உய்ந்த இக்கிழி பொன்‌ உலவாக்‌ கிழி உமக்கு 

நித்தனார்‌ அருள்‌ செய்தது என்று உரைக்க நேர்‌ தொழுதே 
அத்தனார்‌ திரு அருள்‌ நினைந்து தவ மேனி மேல்‌ பணிந்தார்‌ 


பணிந்து எழுந்து கை தொழுது முன்‌ பனி மலர்ப்‌ பீடத்து 
அணைந்த ஆடகக்‌ கிழிதலைக்‌ கொண்டு அருமறைகள்‌ 
துணிந்த வான்‌ பொருள்‌ தரும்‌ பொருள்‌ தூய வாய்மையினால்‌ 
தணிந்த சிந்தை அத்‌ தாதையார்க்கு அளித்து உரைசெய்வார்‌ 


ஆதி மாமறை விதியினால்‌ ஆறு சூழ்‌ வேணி 
நாதனாரை முன்‌ ஆகவே புரியும்‌ நல்‌ வேள்வி 
தீது நீங்க நீர்‌ செய்யவும்‌ திருக்‌ கழுமலத்து 
வேத வேதியர்‌ அனைவரும்‌ செய்யவும்‌ மிகுமால்‌ 


என்று கூறி அங்கு அவர்தமை விடுத்த பின்‌ அவரும்‌ 
நன்றும்‌ இன்புறும்‌ மனத்தொடும்‌ புகலி மேல்‌ நண்ண 
வென்றி ஞான சம்பந்தரும்‌ விருப்பொடு வணங்கி 
மன்றல்‌ ஆவடு துறையினில்‌ மகிழ்ந்து இனிது இருந்தார்‌ 


அண்ணலார்‌ திரு ஆவடுதுறை அமர்ந்தாரை 

உள்‌ நிலாவிய காலினால்‌ பணிந்து உறைந்து 

மண்‌ எலாம்‌ உய வந்தவர்‌ போந்து வார்‌ சடைமேல்‌ 
தெள்‌ நிலா அணிவார்‌ திருக்‌ கோழம்பம்‌ சேர்ந்தார்‌ 


கொன்றைவார்‌ சடைமுடியரைக்‌ கோழம்பத்து இறைஞ்சி 
என்றும்‌ நீடிய இன்‌ இசைப்‌ பதிகம்‌ முன்‌ இயம்பி 

மன்று உளார்‌ மகிழ்‌ வைகல்‌ மாடக்‌ கோயில்‌ மருங்கு 
சென்று சார்ந்தனர்‌ திருவளர்‌ சிரபுரச்‌ செல்வர்‌ 


வைகல்‌ நீடு மாடக்‌ கோயில்‌ மன்னிய மருந்தைக்‌ 
கைகள்‌ அஞ்சலி கொண்டு தாழ்ந்து எழுந்து கண்‌ அருவி 
செய்ய இன்‌ இசைச்‌ செந்தமிழ்‌ மாலைகள்‌ மொழிந்து 
நையும்‌ உள்ளத்தர்‌ ஆய்த்திரு நல்லத்தில்‌ நண்ணி 


61 


6.1.426 


6.1.427 


6.1.428 


6.1.429 


6.1.430 


6.1.431 


6.1.432 


6.1.433 


2242 


2305 


2334 


2335 


2336 


2227 


2338 


2239 


நிலவு மாளிகைத்‌ திரு நல்லம்‌ நீடு மாமணியை 

இலகு சேவடி இறைஞ்சி இன்‌ தமிழ்‌ கொடு துதித்துப்‌ 
பலவும்‌ ஈசர்‌ தம்‌ திருப்பதி பணிந்து செல்பவர்‌ தாம்‌ 
அலை புனல்‌ திருவழுந்தூர்‌ மாடக்‌ கோயில்‌ அடைந்தார்‌ 


மன்னுமாடம்‌ மகிழ்ந்த வான்‌ பொருளினை வணங்கிப்‌ 
பன்னு பாடலில்‌ பதிக இன்‌ இசை கொடு பரவிப்‌ 
பொன்னி மா நதிக்‌ கரையினில்‌ மீண்டு போந்து அணைந்து 
சொன்னவாறு அறிவார்‌ தமைத்‌ துருத்தியில்‌ தொழுதார்‌ 


திரைத்‌ தடம்‌ புனல்‌ பொன்னி சூழ்‌ திருத்துருத்தியினில்‌ 
வரைத்தலைப்‌ பசும்‌ பொன்‌ எனும்‌ வண்‌ தமிழ்ப்பதிகம்‌ 
உரைத்து மெய்‌ உறப்‌ பணிந்து போந்து உலவும்‌ அந்நதியின்‌ 
கரைக்‌ கண்‌ மூவலார்க்‌ கண்‌ நுதலார்‌ கழல்‌ பணிந்தார்‌ 


. மூவலூர்‌ உறை முதல்வரைப்‌ பரவிய மொழியால்‌ 
மேவு காதலில்‌ ஏத்தியே விருப்பொடும்‌ போந்து 
பூ அலம்பு தண்‌ புனல்‌ பணைப்‌ புகலியார்‌ தலைவர்‌ 
வாவி சூழ்‌ திரு மயிலாடு துறையினில்‌ வந்தார்‌ 


மல்கு தண்‌ தலை மயிலாடு துறையினில்‌ மருவும்‌ 

செல்வ வேதியர்‌ தொண்டரொடூ எதிர்‌ கொளச்‌ சென்று 
கொல்லை மான்மறிக்‌ கையரைக்‌ கோயில்‌ புக்கு இறைஞ்சி 
எல்லை இல்லதோர்‌ இன்பம்‌ முன்‌ பெருகிட எழுந்தார்‌ 


உள்ளம்‌ இன்புற உணர்‌ உறும்‌ பரிவு கொண்டு உருகி 

வெள்ளம்‌ தாங்கிய சடையரை விளங்கு சொல்‌ பதிகத்‌ 

தெள்ளும்‌ இன்னிசைத்‌ திளைப்பொடும்‌ புறத்து அணைந்து அருளி 
வள்ளலார்‌ மற்ற வளம்‌ பதி மருவுதல்‌ மகிழ்ந்தார்‌ 


அத்திருப்பதி அன்று போய்‌ அணிகிளர்‌ சூலங்‌ 

கைத்தலப்‌ படை வீரர்‌ செம்‌ பொன்‌ பள்ளி கருதி 

மெய்த்த காதலில்‌ விள நகர்‌ விடையவர்‌ பாதம்‌ 

பத்தர்‌ தம்‌ உடன்‌ பணிந்து இசைப்‌ பதிகம்‌ முன்‌ பகர்ந்தார்‌ 


பாடும்‌ அப்பதி பணிந்து போய்ப்‌ பறியலூர்‌ மேவும்‌ 
தோடூ உலாம்‌ மலர்‌ இதழியும்‌ தும்பையும்‌ அடம்பும்‌ 
காடூ கொண்ட செம்‌ சடைமுடிக்‌ கடவுளர்‌ கருது 
நீடு வீரட்டம்‌ பணிந்தனர்‌ நிறை மறை வேந்தர்‌ 


62 


6.1.434 


6.1.435 


6.1.436 


6.1.437 


6.1.438 


6.1.439 


6.1.440 


6.1.441 


2340 


2341 


2342 


2343 


2344 


2345 


பரமர்‌ தம்‌ திருப்‌ பறியலூர்‌ வீரட்டம்‌ பரவி 

விரவு காதலின்‌ வேலையின்‌ கரையினை மேவி 

அரவு அணிந்தவர்‌ பதி பல அணைந்து முன்‌ வணங்கிச்‌ 
சிரபுரத்தவர்‌ திருத்தொண்டர்‌ எதிர்‌ கொளச்‌ செல்வார்‌ 


அடியவர்கள்‌ களி சிறப்பத்‌ திருவேட்டக்குடி 
பணிந்து அங்கு அலைவாய்ப்‌ போகிக்‌ 
கடி கமழும்‌ மலர்‌ பழனக்‌ கழிநாடு அகன்‌ 
பதிகள்‌ கலந்து நீங்கிக்‌ 
கொடி மதில்‌ சூழ்‌ தரும புரம்‌ குறுகினார்‌ 
குண்டர்‌ சாக்கியர்‌ தம்‌ கொள்கை 
படி அறியப்‌ பழுது என்றே மொழிந்து உய்யும்‌ 
நெறி காட்டும்‌ பவள வாயர்‌ 


தருமபுரம்‌ பெரும்பாணர்‌ திருத்தாயர்‌ 
பிறப்பு இடம்‌ ஆம்‌ அதனால்‌ சார 
வரும்‌ அவர்‌ தம்‌ சுற்றத்தார்‌ வந்து எதிர்‌ கொண்டு 
அடி வணங்கி வாழ்த்தக்‌ கண்டு 
பெருமை உடைப்‌ பெரும்பாணர்‌ அவர்க்கு 
உரைப்பார்‌ பிள்ளையார்‌ அருளிச்‌ செய்த 
அருமை உடைப்‌ பதிகம்‌ தாம்‌ யாழினால்‌ 
பயிற்றும்‌ பேறு அருளிச்‌ செய்தார்‌ 


கிளைஞரும்‌ மற்று அது கேட்டுக்‌ கெழுவு 
திரு பதிகத்திற்கு கிளர்ந்த ஓசை 

அளவு பெறக்‌ கருவியில்‌ நீர்‌ அமைத்து இயற்றும்‌ 
அதனாலே அகிலம்‌ எல்லாம்‌ 

வளர இசை நிகழ்வது என விளம்புதலும்‌ வளம்‌ 
புகலி மன்னர்‌ பாதம்‌ 

உளம்‌ நடுங்கிப்‌ பணிந்து திருநீல கண்டப்‌ 
பெரும்பாணர்‌ உணர்த்து கின்றார்‌ 


அலகில்‌ திருப்பதிக இசை அளவு படா 
வகை இவர்கள்‌ அன்றி ஏயும்‌ 
உலகில்‌ உளோரும்‌ தெரிந்து அங்கு உண்மையினை 
அறிந்து உய்ய உணர்த்தும்‌ பண்பால்‌ 
பலர்‌ புகழும்‌ திருப்பதிகம்‌ பாடி அருளப்‌ 
பெற்றால்‌ பண்பு நீடி 
இலகும்‌ இசை யாழின்கண்‌ அடங்காமையான்‌ 
காட்டப்‌ பெறுவன்‌ என்றார்‌ 


வேத நெறி வளர்பவரும்‌ விடையவர்‌ முன்‌ 
தொழுது திருப்பதிகத்து உண்மை 
பூதலத்தோர்‌ கண்டத்தும்‌ கலத்தினிலும்‌ 


63 


6.1.42 


6.1.443 


6.1.444 


6.1.445 


6.1.446 


2346 


2347 


2346 


2349 


2350 


நிலத்த நூல்‌ புகன்ற பேத 

நாத இசை முயற்சிகளால்‌ அடங்காத வகை 
காட்ட நாட்டுகின்றார்‌ 

மாதர்‌ மடப்பிடி பாடி வணங்கினார்‌ வானவரும்‌ 
வணங்கி ஏத்த 


வண்‌ புகலி வேதியனார்‌ மாதர்‌ மடப்பிடி 
எடுத்து வனப்பில்‌ பாடிப்‌ 

பண்‌ பயிலும்‌ திருக்கடைக்‌ காப்பு சாத்த அணைந்து 
பெரும்‌ பாணர்‌ தாம்‌ 

நண்புடை யாழ்க்‌ கருவியினில்‌ முன்பு போல்‌ 
கைக்கொண்டு நடத்தப்புக்கு 

எண்‌ பெருகும்‌ அப்‌ பதிகத்து இசை நரம்பில்‌ 
இட அடங்கிற்று இல்லை அன்றே 


அப்பொழுது திருநீல கண்ட இசைப்‌ 
பெரும்பாணர்‌ அதனை விட்டூ 
மெய்ப்‌ பயமும்‌ பரிவும்‌ உறப்‌ பிள்ளையார்‌ கழல்‌ 
இணை வீழ்ந்து நோக்கி 
இப்பெரியோர்‌ அருள்‌ செய்த திருப்பதிகத்து 
இசை யாழில்‌ ஏற்பன்‌ என்னச்‌ 
செப்பியது இக்‌ கருவியை நான்‌ தொடூதலின்‌ 
நன்றோ என்று தெளிந்து செய்வார்‌ 


வீக்கு நரம்பு உடையாழினால்‌ விளைந்தது 
இது என்று அங்கு அதனைப்‌ போக்க 
ஓக்குதலும்‌ தடுத்து அருளி ஐயரே உற்ற 
இசை அளவினால்‌ நீர்‌ 
ஆக்கிய இக்கருவியினைத்‌ தாரும்‌ என வாங்கிக்‌ 
கொண்டு அவனி செய்த 
பாக்கியத்தின்‌ மெய்‌ வடிவாம்‌ பால்‌ அறா வாயர்‌ 
பணித்து அருளுகின்றார்‌ 


451. ஐயர்‌ நீர்‌ யாழ்‌ இதனை முரிக்கும்‌ அதென்‌ 
ஆள்‌ உடையாள்‌ உடனே கூடச்‌ 
செய்ய சடையார்‌ அளித்த திருவருளின்‌ 
பெருமை எலாம்‌ தெரிய நம்பால்‌ 
எய்திய இக்‌ கருவியினில்‌ அளவு படுமோ 
நம்‌ தம்‌ இயல்புக்கு ஏற்ப 
வையகத்தோர்‌ அறிவு உற இக்கருவி அளவையின்‌ 
இயற்றல்‌ வழக்கே என்றார்‌ 


சிந்தையால்‌ அளவு படா இசைப்‌ 
பெருமை செயல்‌ அளவில்‌ எய்துமோ நீர்‌ 
இந்த யாழினைக்‌ கொண்டே இறைவர்‌ திருப்‌ 


64 


6.1.447 


6.1.448 


6.1.449 


6.1.450 


6.1.451 


2351 


அப்பத்‌ 


2353 


2354 


2355 


பதிக இசை இதனில்‌ எய்த 
வந்தவாறே பாடி வாசிப்பீர்‌ எனக்‌ கொடுப்பப்‌ 
புகலி மன்னர்‌ 
தந்த யாழினைத்‌ தொழுது கைக்‌ கொண்டு 
பெரும்‌ பாணர்‌ தலை மேல்‌ கொண்டார்‌ 


அணைவுறும்‌ அக்‌ கிளைஞர்‌ உடன்‌ பெரும்‌ 
பாணர்‌ ஆள்‌ உடைய பிள்ளையார்‌ தம்‌ 
துணை மலர்ச்‌ சேவடி பணிந்து துதித்து அருளத்‌ 
தோணிபுரத்‌ தோன்றலாரும்‌ 
இணையில்‌ பெரும்‌ சிறப்பு அருளித்‌ தொண்டருடன்‌ 
அப்பதியில்‌ இனிது மேவிப்‌ 
பணை நெடூம்‌ கை மதயானை உரித்தவர்‌ தம்‌ பதி 
பிறவும்‌ பணியச்‌ செல்வார்‌ 


பங்கய பாசடைத்‌ தடம்‌ சூழ்‌ பழன நட்டு 
அகன்‌ பதிகள்‌ பலவும்‌ நண்ணி 
மங்கை ஒரு பாகத்தார்‌ மகிழ்‌ கோயில்‌ எனைப்‌ 
பலவும்‌ வணங்கிப்‌ போற்றித்‌ 
தங்கி இசை யாழ்ப்‌ பெரும்‌ பாணர்‌ உடன்‌ மறையோர்‌ 
தலைவனார்‌ சென்று சார்ந்தார்‌ 
செங்கை மான்‌ மழு ஏந்தும்‌ சின விடையார்‌ 
அமர்ந்து அருளும்‌ திரு நள்ளாறு 


நள்ளாற்றில்‌ எழுந்து அருள நம்பர்‌ 
திருத்தொண்டர்‌ குழாம்‌ நயந்து சென்று 
கொள்ளாற்றில்‌ எதிர்‌ கொண்டு குலவி 


உடன்‌ சூழ்ந்து அணையக்‌ குறுகிக்‌ கங்கைத்‌ 


தெள்ளாற்று வேணியர்‌ தம்‌ திருவளர்‌ 

கோபுரம்‌ இறைஞ்சிச்‌ செல்வக்‌ கோயில்‌ 
உள்ளாற்ற வலம்‌ கொண்டு திருமுன்பு 

தாழ்ந்து எழுந்தார்‌ உணர்வின்‌ மிக்கார்‌ 


உருகிய அன்புறு காதல்‌ உள்‌ உருகி 
நனை ஈரம்‌ பெற்றால்‌ போல 
மருவு திருமேனி எலாம்‌ முகிழ்த்து எழுந்த 
மயிர்ப்‌ புளகம்‌ வளர்க்கும்‌ நீராய்‌ 
அருவி சொரி திரு நயனத்து ஆனந்த 
வெள்ளம்‌ இழிந்து அலைய நின்று 
பொருவில்‌ பதிகம்‌ போகம்‌ ஆர்த்த பூண்‌ 
முலையாள்‌ என்று எடுத்துப்‌ போற்றி 


யாழ்நரம்பில்‌ ஆர இயல்‌ இசை 
கூடப்‌ பாடியே எண்ணில்‌ கற்பச்‌ 
சேணளவு பட ஓங்கும்‌ திருக்‌ கடைக்‌ 


65 


6.1.452 


6.1.453 


6.1.454 


6.1.455 


6.1.456 


2356 


வம்‌ 


2358 


2௮27 


2360 


காப்பு சாத்திச்‌ செங்கண்‌ நாகப்‌ 
பூண்‌ அகலத்தவர்‌ பாதம்‌ போற்றி 


இசைத்துப்‌ புறத்து அணைந்து புவனம்‌ ஏத்தும்‌ 


பாணனார்‌ யாழில்‌ இடப்‌ பால்‌ அறா 
வாயர்‌ அருள்‌ பணித்த போது 


பிள்ளையார்‌ திருத்தாளம்‌ கொடு 

பாடப்‌ பின்பு பெரும்‌ பாணனார்‌ தாம்‌ 
தெள்‌ அமுத இன்‌ இசையின்‌ தேம்‌ 

பொழி தந்திரி யாழை சிறக்க வீக்கிக்‌ 
கொள்ள இடும்‌ பொழுதின்‌ கண்‌ 

குவலத்தோர்‌ களிகூரக்‌ குலவு சண்பை 
வள்ளலார்‌ திரு உள்ளம்‌ மகிழ்ந்து 

திருத்‌ தொண்டர்‌ உடன்‌ மருவும்‌ காலை 


மன்னு திரு நள்ளாற்று மருந்தை 

வணங்கிப்‌ போந்து வாச நன்னீர்ப்‌ 
பொன்னி வளம்‌ தரு நாட்டுப்‌ புறம்பு 

அணை சூழ்‌ திருப்பதிகள்‌ பலவும்‌ போற்றிச்‌ 
செந்‌ நெல்‌ வயல்‌ செங்கமல முகம்‌ 

மலரும்‌ திருச்‌ சாத்த மங்கை மூதூர்‌ 
தன்னில்‌ எழுந்து அருளினார்‌ சைவ சிகா 

மணியார்‌ மெய்த்‌ தவத்தோர்‌ சூழ 


நிறை செல்வத்‌ திருச்சாத்த 

மங்கையினில்‌ நீல நக்கர்‌ தாமும்‌ சைவ 
மறையவனார்‌ எழுந்து அருளும்‌ படி கேட்டு 

வாழ்ந்து வழி விளக்கி எங்கும்‌ 
துறை மலி தோரணம்‌ கதலி கமுகு 

நிறை குடம்‌ தூப தீபம்‌ ஆக்கி 
முறைமையில்‌ வந்து எதிர்‌ கொள்ள உடன்‌ 

அணைந்து முதல்வனார்‌ கோயில்‌ சார்ந்தார்‌ 


அயவந்தி அமர்ந்து அருளும்‌ அங்கணர்‌ தம்‌ 
கோயில்‌ மருங்கு அணைந்து வானோர்‌ 
உயவந்தித்து எழு முன்றில்‌ புடை வலம்‌ கொண்டு 
உள்புக்கு ஆறு ஒழுகும்‌ செக்கர்‌ 
மய வந்தி மதிச்‌ சடையார்‌ முன்‌ தாழ்ந்து மாதவம்‌ 
இவ்‌ வையம்‌ எல்லாம்‌ 
செய வந்த அந்தணனார்‌ செங்கைமேல்‌ 
குவித்து எழுந்து திருமுன்‌ நின்றார்‌ 


போற்றி இசைக்கும்‌ பாடலினால்‌ 
பொங்கி எழும்‌ ஆதரவு பொழிந்து விம்ம 
ஏற்றின்‌ மிசை இருப்பவர்‌ தம்‌ எதிர்‌ நின்று 


66 


6.1.457 


6.1.458 


6.1.459 


6.1.460 


6.1.401 


2361 


2362 


2363 


2364 


2365 


துதித்துப்‌ போந்து எல்லை இல்லா 
நீற்று நெறி மறையவனார்‌ நீல நக்கர்‌ 

மனையில்‌ எழுந்து அருளி அன்பால்‌ 
ஆற்றும்‌ விருந்தவர்‌ அமைப்ப அன்பருடன்‌ 

இன்புற்று அங்கு அமுது செய்தார்‌ 


நீடு திரு நீல நக்கர்‌ நெடு மனையில்‌ 
விருந்து அமுது செய்து நீர்மைப்‌ 

பாடும்‌ யாழ்ப்‌ பெரும்‌ பாணரும்‌ தங்க அங்கு 
இரவு பள்ளி மேவி 

ஆடூம்‌ அவர்‌ அயவந்தி பணிவதனுக்கு 
அன்பருடன்‌ அணைந்து சென்று 

நாடிய நண்புடை நீல நக்க அடிகளுடன்‌ 
நாதர்‌ கழலில்‌ தாழ்ந்து 


கோது இலா ஆர்‌ அமுதைக்‌ கோமளக்‌ 
கொம்புடன்‌ கூடக்‌ கும்பிட்டு ஏத்தி 
ஆதி ஆம்‌ மறைப்‌ பொருளால்‌ அரும்‌ தமிழின்‌ 
திருப்பதிகம்‌ அருளிச்‌ செய்வார்‌ 
நீதியால்‌ நிகழ்கின்ற நீல நக்கர்‌ தம்‌ பெரும்‌ 
சீர்‌ நிகழ வைத்துப்‌ 
பூதி சாதனர்‌ பரவும்‌ புனித இயல்‌ இசைப்‌ 
பதிகம்‌ போற்றி செய்தார்‌ 


பரவிய காதலில்‌ பணிந்து பால்‌ அறா 
வாயர்‌ புறத்து அணைந்து பண்பு 

விரவிய நண்பு உடை அடிகள்‌ விருப்பு உறு 
காதலில்‌ தங்கி மேவும்‌ நாளில்‌ 

அரவு அணிந்தார்‌ பதி பிறவும்‌ பணிய எழும்‌ 
ஆதரவால்‌ அணைந்து செல்வார்‌ 

உரவு மனக்‌ கருத்து ஒன்றாம்‌ உள்ளம்‌ உடையவர்க்கு 
விடை உவந்து நல்கி 


மற்றவர்தம்‌ பெரும்‌ கேண்மை மகிழ்ந்து கொண்டு 
மால்‌ அயனுக்கு அரிய பிரான்‌ மருவு தானம்‌ 
பற்பலவும்‌ சென்று பணிந்து ஏத்திப்‌ பாடிப்‌ பரமர்‌ 
திருத்தொண்டர்‌ குழாம்‌ பாங்கின்‌ எய்தக்‌ 
கற்றவர்‌ வாழ்‌ கடல்‌ நாகைக்‌ காரோணத்துக்‌ கண்‌ 
நுதலைக்‌ கைதொழுது கலந்த ஓசைச்‌ 
சொல்‌ தமிழ்‌ மாலைகள்‌ பாடிச்‌ சில நாள்‌ வைகித்‌ 
தொழுது அகன்றார்‌ தோணி புரத்‌ தோன்றலாம்‌ தாம்‌ 


கழிக்‌ கானல்‌ மருங்கு அணையும்‌ கடல்‌ 
நாகை அது நீங்கிக்‌ கங்கையாற்றுச்‌ 
சுழிக்‌ கானல்‌ வேணியர்‌ தம்‌ பதிபலவும்‌ பரவிப்‌ 


67 


6.1.462 


6.1.463 


6.1.464 


6.1.465 


6.1.466 


2366 


2367 


2368 


2369 


2370 


போய்த்‌ தோகைமார்‌ தம்‌ 

விழிக்‌ காவி மலர்‌ பழனக்‌ கீழ்‌ வேளூர்‌ விமலர்‌ 
கழல்‌ வணங்கி ஏத்தி 

மொழிக்‌ காதல்‌ தமிழ்‌ மாலை புனைந்தருளி 
அங்கு அகன்றார்‌ மூதூர்‌ நின்றும்‌ 


அருகு அணையும்‌ திருப்பதிகள்‌ ஆனவெலாம்‌ 
அங்கணரைப்‌ பணிந்து போற்றிப்‌ 
பெருகிய ஞானம்‌ பெற்ற பிள்ளையார்‌ எழுந்து 
அருளும்‌ பெருமை கேட்டுத்‌ 
திரு மருவு செங்‌ காட்டங்‌ குடி நின்றும்‌ சிறுத்‌ 
தொண்டரோடிச்‌ சென்று அங்கு 
குருகு மனம்‌ களி சிறப்ப எதிர்‌ கொண்டு தம்‌ 
பதியுள்‌ கொண்டு புக்கார்‌ 


சிறுத்‌ தொண்டர்‌ உடன்‌ கூடச்‌ செங்காட்டங்‌ 
குடியில்‌ எழுந்து அருளிச்‌ சீர்த்தி 
நிறுத்த எண்‌ திக்கிலும்‌ நிலவும்‌ தொண்டர்‌ 
அவர்‌ நண்பு அமர்ந்து நீல கண்டம்‌ 
பொறுத்து அண்டர்‌ உயக்‌ கொண்டார்‌ கணபதீச்‌ 
சரத்தின்‌ கண்‌ போகம்‌ எல்லாம்‌ 
வெறுத்து உண்டிப்‌ பிச்சை நுகர்‌ மெய்த்‌ 
தொண்டருடன்‌ அணைந்தார்‌ வேதகீதர்‌ 


அங்கு அணைந்து கோயில்‌ வலம்‌ கொண்டு 

அருளி அரவு அணிந்தார்‌ அடிக்‌ கீழ்‌ வீழ்ந்து 
செங்கண்‌ அருவிகள்‌ பொழியத்‌ திருமுன்பு 

பணிந்து எழுந்து செங்கை கூப்பித்‌ 
தங்கள்‌ பெரும்‌ தகையாரைச்‌ சிறுத்‌ தொண்டர்‌ 

தொழ இருந்த தன்மை போற்றிப்‌ 
பொங்கி எழும்‌ இசைபாடிப்‌ போற்றி இசைத்து 

அங்கு ஒரு பரிசு புறம்பு போந்தார்‌ 


போந்து மா மாத்திரர்‌ தம்‌ போர்‌ ஏற்றின்‌ 
திருமனையில்‌ புகுந்து சிந்தை 
வாய்ந்த மாதவர்‌ அவர்‌ தாம்‌ மகிழ்ந்து 
அருள அமர்ந்து அருளி மதில்கள்‌ மூன்றும்‌ 
காய்ந்த மால்‌ விடையார்‌ தம்‌ கணபதீச்‌ 
சரம்‌ பரவு காதல்‌ கூர 
ஏந்து நூல்‌ அணி மார்பர்‌ இன்புற்று அங்கு 
அன்பருடன்‌ இருந்த நாளில்‌ 


திருமருகல்‌ நகரின்‌ கண்‌ எழுந்து அருளித்‌ 
திங்களுடன்‌ செங்கண்‌ பாம்பு 
மருவு நெடும்‌ சடைமவுலி மாணிக்க வண்ணார்‌ 


68 


6.1.467 


6.1.468 


6.1.469 


6.1.470 


6.1.471 


2371 


2212 


2373 


2374 


2375 


கழல்‌ வணங்கிப்‌ போற்றி 
உருகிய அன்புறு காதல்‌ உள்‌ அலைப்பத்‌ 
தெள்ளும்‌ இசையுடனே கூடப்‌ 
பெருகு தமிழ்த்‌ தொடை சாத்தி அங்கு இருந்தார்‌ 
பெரும்‌ புகலிப்‌ பிள்ளையார்தாம்‌ 


அந்‌ நாளில்‌ ஒரு வணிகன்‌ பதிகன்‌ ஆகி 

அணைவான்‌ ஓர்‌ கன்னியையும்‌ உடன்‌ கொண்டு 
பொன்னார்‌ மேருச்‌ சிலையார்‌ கோயில்‌ மாடு 

புறத்தில்‌ ஒரு மடத்து இரவு துயிலும்‌ போது 
மினார்‌ வெள்‌ எயிற்று அரவு கவ்வுதலும்‌ கிளர்ந்த 

விட வேகம்‌ கடிது தலை மீக்‌ கொண்டூ ஏறத்‌ 
தன்‌ ஆவி நீங்கும்‌ அவன்‌ தன்மை கண்டு சாயல்‌ 

இளம்‌ கன்னி நிலை தளர்ந்து சோர்வான்‌ 


வாள்‌ அரவு தீண்டவும்‌ தான்‌ தீண்ட கில்லாள்‌ 
மறு மாற்றம்‌ மற்று ஒருவர்‌ கொடூ பார்‌ இன்றி 
ஆளரியேறு அனையானை அணுக வீழ்ந்தே அசைந்த 
மலர்க்கொடி போல்வாள்‌ அரற்றும்‌ போது 
கோள்‌ உருமும்‌ புள்‌ அரசும்‌ அனையார்‌ எல்லாக்‌ 
கொள்கையினாலும்‌ தீர்க்கக்‌ குறையாதாக 
நீள்‌ இரவு புலர்‌ காலை மாலை வாச நெறி குழலாள்‌ 
நெடிது அயர்ந்து புலம்புகின்றாள்‌ 


அன்னையையும்‌ அத்தனையும்‌ பிரிந்து நின்னை 
அடைவாக உடன்‌ போந்தேன்‌ அரவால்‌ வீடி 
என்னை உயிர்‌ விட்டு அகன்றாய்‌ யான்‌ என்‌ செய்கேன்‌ 
இவ்விடுக்கண்‌ தீர்க்கின்றார்‌ யாரும்‌ இல்லை 
மன்னிய சீர்‌ வணிகர்‌ குல மணியே யானும்‌ வாழேன்‌ 
என்று என்று அயர்வாள்‌ மதியினாலே 
சென்னி இளம்‌ பிறை அணிவார்‌ கோயில்‌ வாயில்‌ 
திசை நோக்கித்‌ தொழுது அழுதாள்‌ செயல்‌ ஒன்று இல்லாள்‌ 


அடியாராம்‌ இமையவர்‌ தம்‌ கூட்டம்‌ உய்ய 

அலை கடல்‌ வாய்‌ நஞ்சு உண்ட அமுதே செங்கண்‌ 
நெடியானும்‌ நான்முகனும்‌ காணாக்‌ கோல நீலவிட 

அரவு அணிந்த நிமலா வெந்து 
பொடியான காமன்‌ உயிர்‌ இரதி வேண்டப்‌ 

புரிந்து அளித்த புண்ணியனே பொங்கர்‌ வாசக்‌ 
கடியாரும்‌ மலர்ச்‌ சோலை மருங்கு சூழும்‌ கவின்‌ 

மருகற்‌ பெருமானே காவாய்‌ என்றும்‌ 


வந்து அடைந்த சிறு மறையோன்‌ உயிர்‌ 
மேல்‌ சீறி வரும்‌ காலன்‌ பெருங்கால வலயம்‌ போலும்‌ 
செந்தறு கண்‌ வெள்‌ எயிற்றுக்‌ கரிய கோலம்‌ 


69 


6.1.472 


6.1.473 


6.1.474 


6.1.475 


6.1.476 


2376 


2217 


2378 


22/9 


2380 


சிதைந்து உருள உதைத்து அருளும்‌ செய்யதாளா 
இந்த விடக்‌ கொடு வேகம்‌ நீங்குமாறும்‌ யான்‌ 

இடுக்கண்‌ குழி நின்றும்‌ ஏறு மாறும்‌ 
அந்தி மதிக்‌ குழவி வளர்‌ செய்ய வேணி அணி 

மருகற்‌ பெருமானே அருளாய்‌ என்றும்‌ 


இத்‌ தன்மை சிவன்‌ அருளே சிந்தித்து ஏங்கும்‌ 

இளங்கொடி போல்‌ நுடங்கும்‌ இடை ஏழை ஏத்தும்‌ 
அத்‌ தன்மை ஓசை எழுந்து எங்கள்‌ சண்பை 

ஆண்டகையார்‌ கும்பிட வந்து அணைகின்றார்‌ தம்‌ 
மெய்த்‌ தன்மை விளங்கு திருச்‌ செவியில்‌ சார 

மேவுதலும்‌ திரு உள்ளக்‌ கருணை மேல்‌ மேல்‌ 
வைத்‌ தன்னம்‌ என அயர்வாள்‌ மாட நீடூ மா 

தவத்தோர்‌ சூழ எழுந்து அருளி வந்தார்‌ 


சிரபுரத்து மறையவனார்‌ சென்று நின்று 

சிவபெருமான்‌ அருள்‌ போற்றிச்‌ சிந்தை நைந்து 
பரிவுறுவாள்‌ தனை நோக்கிப்‌ பயப்படேல்‌ நீ 

பருவரலும்‌ நும்‌ பரிசும்‌ பகர்வாய்‌ என்னக்‌ 
கரமலர்‌ உச்சியின்‌ மேல்‌ குவித்துக்‌ கொண்டு 

கண்‌ அருவி சொரிந்து இழியக்‌ காழி வேதப்‌ 
புரவலனார்‌ சேவடிக்‌ கீழ்‌ வீழ்ந்து தாங்கள்‌ 

போந்ததுவும்‌ புகுந்ததுவும்‌ புகலல்‌ உற்றாள்‌ 


வளம்‌ பொழில்‌ சூழ்‌ வைப்பூர்‌ கோன்‌ தாமன்‌ 
எந்தை மருமகன்‌ மற்று இவன்‌ அவற்கு மகளிர்நல்ல 
இளம்‌ பிடியார்‌ ஓர்‌ எழுவர்‌ இவரில்‌ மூத்தாள்‌ 
இவனுக்கு என்றே உரை செய்தே ஏதிலானுக்குக்‌ 
குளம்‌ பெருகத்‌ தனம்‌ பெற்றுக்‌ கொடுத்த 
பின்னும்‌ ஓர்‌ ஒருவராக எனை ஒழிய ஈந்தான்‌ 
தளர்ந்து அழியும்‌ இவனுக்காத்‌ தகவு செய்து 
அங்கு அவரை மறைத்து இவன்‌ தனையே சார்ந்துபோந்தேன்‌ 


மற்று இவனும்‌ வாள்‌ அரவு தீண்ட மாண்டான்‌ 
மறி கடலில்‌ கலம்‌ கவிழ்த்தால்‌ போல்நின்றேன்‌ 
சுற்றத்தார்‌ என வந்து தோன்றி என்பால்‌ துயரம்‌ 
எலாம்‌ நீங்க அருள்‌ செய்தீர்‌ என்னக்‌ 
கற்றவர்கள்‌ தொழுது ஏத்தும்‌ காழி வேந்தர்‌ 
கருணையினால்‌ காரிகையாள்‌ தனக்கு நல்கப்‌ 
பற்றியவாள்‌ அரவு விடம்‌ தீரு மாறு பணைமருகர்‌ 
பெருமானைப்‌ பாடலுற்றார்‌ 


சடையானை எவ்வுயிர்க்கும்‌ தாயானானை 
சங்கரனை சசி கண்ட மவுலியானை 
விடையானை வேதியனை வெண்‌ நீற்றானை 


70 


6.1.477 


6.1.478 


6.1.479 


6.1.480 


6.1.41 


71 


விரவாதார்‌ புரம்‌ மூன்றும்‌ எரியச்‌ செற்ற 
படையானைப்‌ பங்கயத்து மேவினானும்‌ பாம்பு 

அணையில்‌ துயின்றானும்‌ பரவும்‌ கோலம்‌ 
உடையானை உடையானே தகுமோ இந்த 


ஒள்ளிழையார்‌ உள்‌ மெலிவு என்று எடுத்துப்‌ பாட 6.1.482 
2381 
பொங்கு விடம்‌ தீர்ந்து எழுந்து நின்றான்‌ 
சூழ்ந்த பொருவில்‌ திருத்‌ தொண்டர்‌ குழாம்‌ பொலிய ஆர்ப்ப 
அங்கையினை உச்சியின்‌ மேல்‌ குவித்துக்‌ 
கொண்டூ அங்கு அருள்‌ காழிப்‌ பிள்ளையார்‌ அடியில்வீழ்ந்த 
நங்கை அவள்‌ தணை நயந்த நம்பியோடு 
நானிலத்தில்‌ இன்புற்று வாழும்‌ வண்ணம்‌ 
மங்குல்‌ தவழ்‌ சோலை மலி புகலி வேந்தர்‌ 
மணம்‌ புணரும்‌ பெருவாழ்வு வகுத்து விட்டார்‌ 6.1.483 
2382 
மற்றவர்க்கு விடை கொடுத்து அங்கு அமரும்‌ 
நாளில்‌ மருகல்‌ நகரினில்‌ வந்து வலியபாசம்‌ 
சொற்ற புகழ்ச்‌ சிறுத்‌ தொண்டர்‌ வேண்ட மீண்டும்‌ 
செங்காட்டங்‌ குடியில்‌ எழுந்து அருள வேண்டிப்‌ 
பற்றி எழும்‌ காதல்‌ மிக மேல்‌ மேல்‌ சென்று பரமனார்‌ 
திறத்து உன்னிப்‌ பாங்கர்‌ எங்கும்‌ 
சுற்றும்‌ அருந்தவரோடும்‌ கோயில்‌ எய்திச்‌ சுடர்‌ மழு 
ஆண்டவர்‌ பாதம்‌ தொழுவான்‌ புக்கார்‌ 6.1.484 
2383 
புக்கு இறைஞ்சி எதிர்‌ நின்று போற்றுகின்றார்‌ 
பொங்கு திரை நதிப்புனலும்‌ பிறையும்சேர்ந்த 
செக்கர்‌ முடிச்‌ சடை மவுலி வெண்ணீற்றார்‌ தம்‌ 
திருமேனி ஒரு பாகம்‌ பசுமை ஆக 
மைக்‌ குலவு கண்டத்தார்‌ மருகர்‌ கோயில்‌ மன்னு 
நிலை மனம்‌ கொண்டு வணங்குவார்‌ முன்‌ 
கைக்‌ கனலார்‌ கணபதீச்‌ சரத்தின்‌ மேவும்‌ காட்சி 
கொடுத்து அருளுவான்‌ காட்டக்‌ கண்டார்‌ 6.1.485 
2364 
மருகல்‌ அமர்ந்து நிறைந்த கோலம்‌ மல்கு 
செங்‌ காட்டங்‌ குடியின்‌ மன்னிப்‌ 
பெருகு கணபதி ஈச்சரத்தார்‌ பீடு உடைக்‌ 
கோலமே ஆகித்‌ தோன்ற 
உருகிய காதலும்‌ மீது பொங்க உலகர்‌ 
முன்‌ கொள்ளும்‌ உணர்வு நீட 
அருவி கண்‌ வார்‌ உறப்‌ பாடலுற்றார்‌ 
அங்கமும்‌ வேதமும்‌ என்று எடுத்து 6.1.486 
2385 


கண்டு எதிர்‌ போற்றி வினவிப்‌ பாடிக்‌ 
கணபதி ஈச்சரம்‌ காதலித்த 
அண்டர்‌ பிரானை வணங்கி வைகும்‌ 


2386 


2387 


2388 


ரட்‌ 


2390 


அப்பதியில்‌ சில நாள்‌ போற்றித்‌ 
தொண்டருடன்‌ அருள்‌ பெற்று மற்றத்‌ 


தொல்லைத்‌ திருப்பதி எல்லை நீங்கிப்‌ 


புண்டரிகத்‌ தடம்‌ சூழ்‌ பழனப்‌ பூம்‌ 
புகலூர்‌ தொழப்‌ போதுகின்றார்‌ 


சீரின்‌ மலிந்த சிறப்பின்‌ மேவும்‌ சிறுத்‌ 


தொண்டர்‌ நண்பருடன்‌ செல்ல நல்ல 


வேரி நறும்‌ தொங்கல்‌ மற்றவரும்‌ விடை 
அருளப்‌ பெற்று மீண்ட பின்பு 
நீரின்‌ மலிந்த சடையர்‌ மேவி நிகழும்‌ 
பதிகன்‌ பல பணிந்து 
பாரின்‌ மலிந்து நிறைந்த செல்வம்‌ பயில்‌ 
புகலூர்‌ நகர்ப்‌ பாங்கு அணைந்தார்‌ 


திருப்புகலூர்‌ திருத்‌ தொண்டரோடும்‌ 

செம்மை முருகனார்‌ மெய்ம்‌ மகிழ்ந்த 
விருப்பொடு சென்று எதிர்‌ கொள்ள வந்து 

வேத முதல்வர்‌ தம்‌ கோயில்‌ எய்திப்‌ 
பொருப்பு உறழ்‌ கோபுரத்து உட்‌ புகுந்து 

பூமலி முன்றில்‌ புடை வலம்‌ கொண்டு 
ஒருப்‌ படு சிந்தையொடூ உள்‌ அணைந்தார்‌ 

ஓதாது ஞானம்‌ எலாம்‌ உணர்ந்தார்‌ 


புக்கு எதிர்‌ தாழ்ந்து விழுந்து எழுந்து 

பூம்‌ புகலூர்‌ மன்னு புண்ணியரை 
நெக்கு உருகும்‌ சிந்தை அன்பு பொங்க 

நிறை மலர்‌ கண்ணீர்‌ அருவி செய்ய 
மிக்க தமிழ்த்‌ தொடை மாலை சாத்தி 

மேவிய ஏழ்‌ இசை பாடிப்‌ போந்து 
திக்கு நிறை சீர்‌ முருகர்‌ முன்பு செல்ல 

அவர்‌ மடம்‌ சென்று புக்கார்‌ 


ஆங்கு அவர்‌ போற்றும்‌ சிறப்பின்‌ மேவி 
அப்‌ பதி தன்னில்‌ அமரு நாளில்‌ 
வாங்கு மலைச்‌ சிலையார்‌ மகிழ்ந்த வர்த்த 
மானீச்சரம்‌ தான்‌ வணங்கி 
ஓங்கிய அன்பின்‌ முருகனார்‌ தம்‌ உயர்‌ 
திருத்தொண்டு சிறப்பித்து ஓங்கும்‌ 
பாங்கு உடை வண்தமிழ்‌ பாடி நாளும்‌ பரமர்‌ 
தம்‌ பாதம்‌ பணிந்து இருந்தார்‌ 


மற்றத்‌ திருப்பதி வைகு நாளில்‌ வாக்கின்‌ 
பெரு விறல்‌ மன்னனார்‌ தாம்‌ 
புற்றிடம்‌ கொண்டாரை வந்து இறைஞ்சிப்‌ 


72 


6.1.487 


6.1.488 


6.1.489 


6.1.490 


6.1.491 


2391 


2392 


2393 


2394 


2395 


பொன்‌ மதில்‌ ஆரூர்‌ புகழ்ந்து போற்றிச்‌ 
சிறு இடைப்‌ பொன்‌ தொடிப்‌ பாங்கர்‌ 


தங்கும்‌ திருப்புகலூர்‌ தொழச்‌ சிந்தை செய்து 


கொற்றவனார்‌ அருள்‌ பெற்ற தொண்டர்‌ 
குழாத்துடன்‌ அவ்வூர்‌ குறுக வந்தார்‌ 


நாவுக்கு அரசர்‌ எழுந்து அருளும்‌ 
நல்ல திருவார்த்தை கேட்ட போதே 

சேவில்‌ திகழ்ந்தவர்‌ மைந்தர்‌ ஆன திருஞான 
சம்பந்தர்‌ சிந்தை அன்பு 

மேவுற்ற காதல்‌ மிகப்‌ பெருக விரைந்து எதிர்‌ 
கொள்ள மெய்‌ அன்பர்‌ ஓடும்‌ 

பூவில்‌ பொலி பொய்கை சூழ்‌ புகலூர்‌ புறம்பு 
அணை எல்லை கடந்து போந்தார்‌ 


அங்கணர்‌ ஆரூர்‌ வணங்கிப்‌ போந்த 

அரசும்‌ எதிர்‌ வந்து அணைய வாசப்‌ 
பொங்கு புனல்தண்‌ புகலி வந்த பூசுரர்‌ 

சிங்கமும்‌ பொற்பின்‌ எய்தித்‌ 
தங்களின்‌ அன்பின்‌ முறைமை யாலே 

தாழ்ந்து வணங்கித்‌ தனித்‌ தனியே 
மங்கலம்‌ ஆகிய நல்‌ வரவின்‌ வாய்மை 

வினவி மகிழும்‌ போது 


மெய்த்திரு ஞான சம்பந்தர்‌ வாக்கின்‌ 
வேந்தரை விருப்பினாலே 
அப்பரை இங்கு அணையப்‌ பெறும்‌ பேர்‌ 
அருள்‌ உடையோம்‌ அந்தனர்‌ ஆரூர்‌ 
எப்பரிசால்‌ தொழுது உய்ந்தது என்று 
வினவிட ஈறில்‌ பெரும்‌ தவத்தோர்‌ 
செப்பிய வண்‌ தமிழ்‌ மாலையாலே திருவாதிரை 
நிகழ்‌ செல்வம்‌ சொன்னார்‌ 


அரசர்‌ அருளிச்‌ செய்த வாய்மை 
அப்பொழுதே அருள்‌ ஞானம்‌ உண்ட 
சிரபுர வேந்தரும்‌ சிந்தையின்‌ கண்‌ 
தென்‌ திருவாரூர்‌ வணங்குதற்கு 
விரவிய காதலில்‌ சென்று போற்றி மீண்டும்‌ 
வந்து உம்முடன்‌ மேவுவன்‌ என்று 
உரவு கடல்‌ கல்‌ மிதப்பின்‌ வந்தார்க்கு உரைத்து 
உடன்பாடு கொண்டு ஒல்லை போந்தார்‌ 


சொல்‌ பெரு வேந்தரும்‌ தோணி மூதூர்‌ 
தோன்றல்‌ பின்‌ காதல்‌ தொடத்‌ தாமும்‌ 
பொன்‌ புகலூர்‌ தொழச்‌ சென்று அணைந்தார்‌ 


73 


6.1.492 


6.1.493 


6.1.494 


6.1.495 


6.1.496 


74 


புகலிப்‌ பிரானும்‌ புரிந்த சிந்தை 
விற்குடி வீரட்டம்‌ சென்று மேவி விடையவர்‌ 
பாதம்‌ பணிந்து போற்றிப்‌ 
பற்பல ஆயிரம்‌ தொண்டரோடும்‌ பாடலன்‌ 
நான்‌ மறைப்‌ பாடிப்‌ போந்தார்‌ 6.1.497 


2396 
துணர்‌ இணர்ச்‌ சோலையும்‌ சாலி 
வேலித்‌ துறை நீர்ப்‌ பழனமும்‌ சூழ்‌ கரும்பின்‌ 
மண மலி கானமும்‌ ஞானமும்‌ உண்டார்‌ 
மருங்கு உற நோக்கி மகிழ்ந்து அருளி 
அணைபவர்‌ அள்ளல்‌ கழனி ஆரூர்‌ அடைவோம்‌ 
என மொழிந்து அன்பு பொங்கப்‌ 
புணர்‌ இசைச்‌ செந்தமிழ்‌ கொண்டு போற்றிப்‌ 
பொன்‌ மதில்‌ ஆரூர்ப்‌ புறத்து அணைந்தார்‌ 6.1.498 


2397 
வான்‌ உயர்‌ செங்கதிர்‌ மண்டலத்து 
மருங்கு அணையும்‌ கொடி மன்னும்‌ ஆரூர்‌ 
தான்‌ ஒரு பொன்‌ உலகு என்னத்‌ தோன்றும்‌ 
தயங்கு ஒளி முன்‌ கண்டு சண்பை வந்த 
பால்‌ நிற நீற்றர்‌ பருக்கையானைப்‌ பதிகத்‌ 
தமிழ்‌ இசைபாடி ஆடித்‌ 
தேனொடு வண்டுமுரலும்‌ சோலைத்‌ 
திருப்பதி மற்று அதன்‌ எல்லை சேர்ந்தார்‌ 6.1.499 


2398 
பொங்கிய சிந்தை விருப்பின்‌ வெள்ளம்‌ 
பொழிந்து புவிமேல்‌ பொலிவது என்ன 
எங்கும்‌ குளிர்‌ ஒளி வீசு முத்தின்‌ இலங்கு 
சிவிகை இழிந்தருளிச்‌ 
செங்கை நிறை மலர்‌ கொண்டு தூவித்‌ 
திரு இருக்‌ குறள்‌ பாடி ஏத்தித்‌ 
தங்கள்‌ பிரான்‌ அருள்‌ ஆளும்‌ ஆரூர்‌ 
தனைப்‌ பணிவு உற்றார்‌ தமிழ்‌ விரகர்‌ 6.1.500 


2399 
படியில்‌ ஞானம்‌ உண்டு அருளிய பிள்ளையைப்‌ பணிதற்கு 
அடியர்‌ சென்று எதிர்‌ கொள எழுந்து அருளும்‌ அஞ்ஞான்று 
வடி கொள்‌ சூலத்தர்‌ மன்னிய பொன்மதில்‌ ஆரூர்க்‌ 
கடி கொள்‌ பேரணிப்‌ பொலிவையார்‌ முடிவுறக்‌ காண்பார்‌ 6.1.501 


2400 
நான மான்‌ மத நளிர்‌ பெரும்‌ சேற்று இடை நறும்‌ பொன்‌ 
தூ நறுந்துகள்‌ சொரிதலில்‌ சுடர்‌ ஒளிப்‌ படலை 
யான வீதிகள்‌ அடி வலித்து அவை கரைந்தலைய 
வான மாரியில்‌ பொழிந்தது மலர்‌ மது மாரி 6.1.502 


2401 


2402 


2403 


2404 


2405 


2406 


2407 


2406 


ஆடல்‌ நீடுவ துகில்‌ கொடி அணி குழல்‌ கொடிகள்‌ 
தோடு சூழ்வன சுரும்பொடு தமனியத்‌ தசும்பு 

காடு கொண்டன கதலி தோரணம்‌ நிரைக்‌ கமுகு 
மாட மாளிகை மண்டபங்களின்‌ மருங்கு எல்லாம்‌ 


மாலை சூழ்‌ புறம்‌ கடைகளின்‌ மணி நிரை விளக்கின்‌ 
கோல நீள்‌ சுடர்‌ ஒளியுடன்‌ கோத்து இடை தூக்கும்‌ 
நீல மா மணி நிழல்‌ பொர நிறம்புகர்‌ படுக்கும்‌ 

பால வாயின பவன வேதிகை மலர்ப்‌ பந்தர்‌ 


தழை மலர்த்தடம்‌ சாலைகள்‌ தெற்கள்‌ சதுக்கம்‌ 
குழை முகத்தவர்‌ ஆட அரங்கு இமையவர்‌ குழாமும்‌ 
விழை சிறப்பின வியல்‌ இடம்‌ யாவையும்‌ மிடைந்து 
மழை முழக்கு என இயம்பின மங்கல இயங்கள்‌ 


விரவு பேர்‌ அணி வேறு வேறு இன்னன விளங்கும்‌ 
பிரசமென்மலர்‌ சோலை சூழ்‌ பெரும்‌ திருவாரூர்‌ 

அரசு அளிப்பவர்‌ அருளினால்‌ அடியவர்‌ குழுவும்‌ 
புரிசனங்களும்‌ புறத்து அணைந்து எதிர்‌ கொள்ளும்‌ பொழுது 


வந்து இறைஞ்சும்‌ மெய்த்‌ தொண்டர்‌ தம்‌ குழாத்து எதிர்‌ வணங்கிச்‌ 


சந்த முத்தமிழ்‌ விரகராம்‌ சண்பையர்‌ தலைவர்‌ 
அந்தமாய்‌ உலகு ஆதியாம்‌ பதிகம்‌ அங்கு எடுத்தே 
எந்தை தான்‌ எனை என்று கொள்ளும்‌ கொல்‌ என்று இசைத்தார்‌ 


ஆன அத்திரு பதிகம்‌ முன்‌ பாடிவந்து அணையும்‌ 

ஞான வித்தகர்‌ மெய்த்தவர்‌ சூழ அந்‌ நகரார்‌ 

தூ நறும்‌ சுண்ண மலர்‌ பொரி தூஉய்த்‌ தொழுது ஏத்த 
வான நாயகர்‌ கோயில்‌ வாயிலின்‌ மருங்கு அணைந்தார்‌ 


மன்னு தோரண வாயில்‌ முன்‌ வணங்கி உள்‌ புகுவார்‌ 
தன்‌ உள்‌ எவ்வகைப்‌ பெருமையும்‌ தாங்கிய தகைத்தாம்‌ 
பன்‌ நெடும்‌ சுடர்ப்‌ படலையின்‌ பரப்பினைப்‌ பார்த்துச்‌ 
சென்னி தாழ்ந்து தேவ ஆசிரியன்‌ தொழுது எழுந்தார்‌ 


. மாடு சூழ்‌ திரு மாளிகை வலம்‌ கொண்டு வணங்கிக்‌ 
கூடு காதலில்‌ கோபுரம்‌ பணிந்து கை குளித்துத்‌ 
தேடூ மால்‌ அயர்க்கு அரியராய்ச்‌ செழுமணிப்‌ புற்றில்‌ 
நீடு வாழ்‌ முன்பு நிலமுறப்‌ பல முறை பணிந்தார்‌ 


1, 


6.1.503 


6.1.504 


6.1.505 


6.1.506 


6.1.507 


6.1.508 


6.1.509 


6.1.510 


2409 


2410 


2411 


2412 


2413 


2414 


2415 


2416 


பணிந்து வீழ்ந்தனர்‌ பதைத்தனர்‌ பரவிய புளகம்‌ 

அணிந்த மேனியோடு ஆடினர்‌ பாடினர்‌ அறிவில்‌ 

துணிந்த மெய்ப்‌ பொருள்‌ ஆனவர்‌ தமைக்‌ கண்டு துதிப்பார்‌ 
தணிந்த சிந்தையின்‌ விரைந்து எழு வேட்கையில்‌ தாழ்ந்தார்‌ 


செஞ்‌ சொல்‌ வண்‌ தமிழ்த்‌ திருப்பதிகத்து இசை எடுத்து 
நஞ்சு போனகம்‌ ஆக்கிய நம்பர்‌ முன்‌ பாடி 

மஞ்சு சூழ்‌ திரு மாளிகை வாயிலின்‌ புறம்‌ போந்து 

அஞ்சு எழுத்தின்‌ மெய்‌ உணர்ந்தவர்‌ திருமடத்து அணைந்தார்‌ 


அங்கு அணைந்து அமர்ந்து அருளுவார்‌ அரன்‌ நெறி அமர்ந்த 
செங்கண்‌ ஏற்றவர்‌ சேவடி வணங்கி முன்‌ திளைத்துப்‌ 
பொங்கு பேர்‌ ஒளிப்‌ புற்று இடம்‌ கொண்டவர்‌ புனிதப்‌ 
பங்கயப்‌ பதம்‌ தொழுது காலம்‌ தொறும்‌ பணிந்தார்‌ 


புற்றிடம்‌ கொளும்‌ புனிதரைப்‌ போற்றி இசை பெருக 
பற்றும்‌ அன்பொடு பணிந்து இசைப்‌ பதிகங்கள்‌ பாடி 
நல்தவத்‌ திருத்தொண்டர்கள்‌ ஒடு நலம்‌ சிறப்ப 

மற்ற வண்பதி தன்‌ இடை வைகும்‌ அந்‌ நாளில்‌ 


மல்லல்‌ நீடிய வலி வலம்‌ கோளிலி முதலாத்‌ 

தொல்லை நான்‌ மறை முதல்வர்‌ தம்‌ பதி பல தொழுதே 
எல்லை இல்‌ திருப்பதிகங்களால்‌ பணிந்து ஏத்தி 
அல்லல்‌ தீர்ப்பவர்‌ மீண்டும்‌ ஆரூர்‌ தொழ அணைந்தார்‌ 


ஊறு காதலில்‌ ஒளி வளர்‌ புற்றிடம்‌ கொண்ட 
ஆறு உலாவிய சடை முடி ஐயரைப்‌ பணிந்து 
நீறு வாழ்‌ என நிகழ்‌ திருத்‌ தொண்டர்‌ களோடும்‌ 
ஈறிலாத்‌ திரு ஞான சம்பந்தர்‌ அங்கு இருந்தார்‌ 


அங்கு நன்மையில்‌ வைகும்‌ அந்நாள்‌ சில அகல 
நங்கள்‌ தம்‌ திரு நாவினுக்கு அரசரை நயந்து 
பொங்கு சீர்ப்‌ புகலூர்‌ தொழ அருளினால்‌ போவார்‌ 
தங்கும்‌ அப்பதிப்‌ புறம்பணை சார்ந்து அருள்‌ செய்வார்‌ 


புவன ஆரூரினில்‌ புறம்‌ போந்து 
அதனையே நோக்கி நின்றே 
அவம்‌ இலா நெஞ்சமே அஞ்சல்‌ நீ 
உய்யும்‌ ஆறு அறிதி அன்றே 
சிவனது ஆரூர்‌ தொழாய்‌ நீ மறவாது 
என்று செங்கை கூப்பி 
பவனமாய்ச்‌ சோடையாய்‌ எனும்‌ 


76 


01.511 


6.1.512 


6.1.513 


6.1.514 


6.1.515 


6.1.516 


6.1.517 


2417 


2418 


2419 


2420 


2421 


2422 


திருப்பதிகம்‌ முன்‌ பாடினாரே 


காழியார்‌ வாழ வந்து அருள்‌ செயும்‌ 
கவுணியப்‌ பிள்ளையார்‌ தாம்‌ 
ஆழியான்‌ அறிஒணா அண்ணல்‌ 
ஆரூர்‌ பணிந்து அரிது செல்வார்‌ 
பாழி மால்‌ யானையின்‌ உரி புணைந்தார்‌ 
பனையூர்‌ பணிந்து 
வாழி மாமறை இசைப்‌ பதிகமும்‌ பாடி 
அப்‌ பதியினில்‌ வைகி 


அங்கு நின்று அரிது எழுந்து அருளுவார்‌ அகில காரணமும்‌ ஆனார்‌ 

தங்கு நல்‌ பதிகளும்‌ பிற பணிந்து அருளி வண்‌ தமிழ்‌ புனைந்தே 

எங்கும்‌ மெய்த்தவர்‌ குழாம்‌ எதிர்‌ கொளத்‌ தொழுது எழுந்து அருளி வந்தார்‌ 
பொங்கு தண்‌ பாசடைப்‌ பங்கயப்‌ புனல்‌ வயல்‌ புகலூர்‌ சார 


நாவினுக்கு அரசரும்‌ நம்பி சீர்‌ முருகரும்‌ மற்று நாமச்‌ 
சேவுகைத்தவர்‌ திருத்‌ தொண்டர்‌ ஆனவர்கள்‌ முன்‌ சென்று சீதப்‌ 
பூவினில்‌ பொலி புனல்‌ புகலியார்‌ போதகத்து எதிர்‌ பணிந்தே 
மேவ மற்று அவருடன்‌ கூடவே விமலர்‌ கோயிலை அடைந்தார்‌ 


தேவர்‌ தம்‌ தலைவனார்‌ கோயில்‌ புக்கு 
அனைவரும்‌ சீர்‌ நிலத்து உற வணங்கி 
பாவரும்‌ தமிழ்‌ இசைப்‌ பதிகமும்‌ பாடி முன்‌ 
பரவுவார்‌ புறம்பு அணைந்தே 
தாவில்‌ சீர்‌ முருகனார்‌ திருமனைக்கு எய்தி 
அத்‌ தனி முதல்‌ தொண்டர்‌ தாமே 
யாவையும்‌ குறை அறுத்து இட அமர்ந்து 
அருளுவார்‌ இனிதின்‌ அங்கு உறையும்‌ நாளில்‌ 


நீல நக்க அடிகளும்‌ நிகழ்‌ சிறுத்‌ 

தொண்டரும்‌ உடன்‌ அணைந்து எய்தும்‌ நீர்மைச்‌ 
சீலம்‌ மெய்த்தவர்களும்‌ கூடவே கும்பிடும்‌ 

செய்கை நேர்‌ நின்று வாய்மை 
சாலமிக்கு உயர்‌ திருத்‌ தொண்டின்‌ 

உண்மை திறம்‌ தன்னையே தெளிய நாடிக்‌ 
காலம்‌ உய்த்தவர்களோடு அளவளாவிக்‌ 

கலந்து அருளினார்‌ காழி நாடார்‌ 


கும்பிடும்‌ கொள்கையில்‌ குறி கலந்து 

இசை எனும்‌ பதிக முன்‌ ஆன பாடல்‌ 
தம்‌ பெரும்‌ தலைமையால்‌ நிலைமை சால்‌ 

பதிய தன்‌ பெருமை சால்புற விளம்பி 
உம்பரும்‌ பரவுதற்கு உரிய சொல்‌ 


14 


6.1.518 


6.1.519 


6.1.520 


6.1.521 


6.1522 


6.1.523 


2423 


2424 


2425 


2426 


2427 


பிள்ளையார்‌ உள்ளம்‌ மெய்க்‌ காதல்‌ கூர 
நம்பர்‌ தம்‌ பதிகள்‌ ஆயின ஏனைப்‌ பலவும்‌ 
முன்‌ நண்ணியே தொழ நயந்தார்‌ 


புள்ளல்‌ அம்பு தண்புனல்‌ புகலூர்‌ 

உறை புனிதனார்‌ அருள்‌ பெற்றுப்‌ 
பிள்ளையார்‌ உடன்‌ நாவினுக்கு 

அரசரும்‌ பிற பதி தொழச்‌ செல்வார்‌ 
வள்ளலார்‌ சிறுத்‌ தொண்டரும்‌ நீல 

நக்கரும்‌ வளம்‌ பதிக்கு ஏக 
உள்ளம்‌ அன்புறும்‌ முருகர்‌ அங்கு 

ஒழியவும்‌ உடன்பட இசைகித்தார்‌ 


கண்ணகன்‌ புகல்‌ ஊரினைத்‌ தொழுது 
போம்‌ பொழுதினில்‌ கடல்‌ காழி 
அண்ணலார்‌ திரு நாவினுக்கு அரசர்‌ தம்‌ 
அருகு விட்டு அகலாதே 
வண்ண நித்திலச்‌ சிவிகையும்‌ பின்‌ வர 
வழிகொள உறும்‌ காலை 
எண்ணில்‌ சீர்த்திரு நாவினுக்கு அரசரும்‌ 
மற்று அவர்க்கு இசைக்கின்றார்‌ 


நாயனார்‌ உமக்கு அளித்து அருள்‌ 
செய்த இந்‌ நலம்‌ கிளர்‌ ஒளி முத்தின்‌ 
தூய யானத்தின்‌ மிசை எழுந்து அருளுவீர்‌ 
என்றலும்‌ சுடர்த்‌ திங்கள்‌ 
மேய வேணியர்‌ அருளும்‌ இவ்வாறு எனில்‌ 
விரும்பு தொண்டர்களோடும்‌ 
போய தெங்குநீர்‌ அங்கு யான்‌ பின்‌ வரப்‌ 
போவது என்‌ அருள்‌ செய்தார்‌ 


என்று பிள்ளையார்‌ மொழிந்து அருள்‌ செய்திட 
இரும்‌ தவத்து இறையோரும்‌ 
நன்று நீர்‌ அருள்‌ செய்ததே செய்வன்‌ என்று 
அருள்‌ செய்து நயப்பு உற்ற 
அன்றை நாள்‌ முதல்‌ உடன்‌ செல்லும்‌ நாள்‌ 
எலாம்‌ அவ்‌ இயல்பினில்‌ செல்வார்‌ 
சென்று முன்‌ உறத்‌ திருவம்பர்‌ அணைந்தனர்‌ 
செய்தவக்‌ குழாத்தோடும்‌ 


சண்பை மன்னரும்‌ தம்பிரான்‌ அருள்‌ 
வழி நிற்பது தலைச்‌ செல்வார்‌ 
பண்பு மேம்‌ படூ பனிக்கதிர்‌ நித்திலச்‌ 
சிவிகையில்‌ பணிந்து ஏறி 
வண்‌ பெரும்‌ புகல்‌ ஊரினைக்‌ கடந்து 


78 


6.1.524 


6.1.525 


6.1.526 


6.1.527 


6.1.528 


2428 


2429 


2430 


2431 


2432 


போய்‌ வரும்‌ பரிசனத்தோடும்‌ 
திண்‌ பெரும்‌ தவர்‌ அணைந்தது எங்கு 
என்று போய்த்‌ திருவம்பர்‌ நகர்‌ புக்கார்‌ 


அம்பர்மா நகர்‌ அணைந்து மா 
காளத்தில்‌ அண்ணலார்‌ அமர்கின்ற 
செம்‌ பொன்‌ மாமதில்‌ கோயிலை வலம்‌ கொண்டு 
திருமுன்பு பணிந்து ஏத்தி 
வம்புலாம்‌ மலர்‌ தூவி முன்‌ பரவியே வண்‌ 
தமிழ்‌ இசை மாலை 
உம்பர்‌ வாழ நஞ்சு உண்டவர்‌ தமைப்‌ 
பணிந்து உருகும்‌ அன்பொடு தாழ்ந்தார்‌ 


தாழ்ந்து நாவினுக்கு அரசுடன்‌ 
தம்பிரான்‌ கோயில்‌ முன்புறம்‌ எய்திச்‌ 
சூழ்ந்த தொண்டரோடு அப்பதி 
அமர்பவர்‌ சுரநதி முடிமீது 
வீழ்ந்த வேணியர்‌ தமைப்‌ பெரும்‌ காலங்கள்‌ 
விரும்பினால்‌ கும்பிட்டு 
வாழ்ந்து இருந்தனர்‌ காழியர்‌ வாழ 
வந்து அருளிய மறை வேந்தர்‌ 


பொருவு இலாத சொல்‌ புல்கு பொன்‌ 
நிறம்‌ முதல்‌ பதிகங்களால்‌ போற்றித்‌ 
திருவின்‌ ஆர்ந்த கோச்‌ செங்கணான்‌ 
அந்நகர்‌ செய்த கோயிலைச்‌ சேர்ந்து 
மருவு வாய்மை வண்‌ தமிழ்‌ மாலை 
அவ்வளவனைச்‌ சிறப்பித்துப்‌ 
பெருகு காதலில்‌ பணிந்து முன்‌ பரவினார்‌ 
பேணிய உணர்வோடும்‌ 


இன்ன வாறு சொல்‌ மாலைகளால்‌ 

துதித்து இறைஞ்சி அங்கு அமர்‌ நாளில்‌ 
கன்னி மா மதில்‌ திருக்கடவூர்‌ தொழக்‌ 

காதல்‌ செய்து அருளிப்போய்‌ 
மன்னு கோயில்கள்‌ பிறபதி வணங்கியே 

வாக்கின்‌ மன்னவ ரோடும்‌ 
அந்நெடும்பதி அணை உறக்‌ அயலரோடு 

அடியவர்‌ எதிர்கொண்டார்‌ 


மற்ற வண்‌ பதி அணைந்து வீர 
அட்டத்து மழவிடையார்‌ கோயில்‌ 
சுற்று மாளிகை வலம்‌ கொண்டு காலனை 
உதைத்து உருட்டிய செய்ய 
பொன்‌ சிலம்பு அணி தாமரை வணங்கிமுன்‌ 


79 


01.222 


6.1.530 


6.1.531 


0.1.332 


6.1.533 


2433 


2434 


2435 


2436 


2437 


போற்றி உய்ந்து எதிர்‌ நின்று 
பற்று அறுப்பவர்‌ சடை உடையான்‌ 
எனும்‌ பதிக இன்‌ இசை பாடி 


பரவி ஏத்தி அங்கு அரிதினில்‌ 
போந்து பார்‌ பரவு சீர்‌ அரசோடு 
விரவு நண்பு உடை குங்கிலிய பெருங்‌ 
கலயர்‌ தம்‌ மனை மேவிக்‌ 
கரை இல்‌ காதல்‌ மற்று அவர்‌ அமைத்து 
அருளிய விருந்து இனிது அமர்ந்து 
சிரபுரத்தவர்‌ திரு மயானமும்‌ பணிந்து 
இருந்தனர்‌ சிறப்பு எய்தி 


சிறப்பு உடைத்‌ திருப்பதி அதன்‌ 
இடைச்‌ சில நாள்‌ அமர்ந்து அருளோடும்‌ 
விறல்‌ பெரும்‌ கரி உரித்தவர்‌ கோயில்கள்‌ 
தொழச்‌ செல்வார்‌ 
மறைப்‌ பெரும்‌ திருக்‌ கலயரும்‌ உடன்பட 
வணங்கிய மகிழ்வோடும்‌ 
அறப்‌ பெரும்‌ பயன்‌ அனைய அத்‌ தொண்டரோடு 
அணைந்தனர்‌ திருவாக்கூர்‌ 


தக்க அந்தணர்‌ மேவும்‌ அப்‌ பதியினில்‌ 
தான்‌ தோன்றி மாடத்துச்‌ 
செக்கர்‌ வார்‌ சடை அண்ணலைப்‌ 
பணிந்து இசைச்‌ செந்தமிழ்‌ தொடைபாடி 
மிக்க கோயில்கள்‌ பிறவுடன்‌ தொழுது 
போய்‌ மீச்சூர்‌ பணிந்து ஏத்திப்‌ 
பக்கம்‌ பாரிடம்‌ பரவ நின்று ஆடுவார்‌ 
பாம்புரம்‌ நகர்‌ சேர்ந்தார்‌ 


பாம்புரத்‌ துறை பரமரைப்‌ பணிந்து 

நல்‌ பதிக இன்‌ இசை பாடி 
வாம்புனல்‌ சடை முடியினார்‌ மகிழ்‌ 

இடம்‌ மற்றும்‌ உள்ளன போற்றிக்‌ 
காம்பினில்‌ திகழ்‌ கரும்பொடு செம்‌ 

நெலின்‌ கழனி அம்பணை நீங்கித்‌ 
தேம்‌ பொழில்‌ திரு வீழி நன்‌ மிழலையின்‌ 

மருங்கு உறச்‌ செல்கிறார்‌ 


அப்பொழுதின்‌ ஆண்ட அரசை எதிர்‌ கொண்ட 

மெய்ப்‌ பெருமை அந்தணர்கள்‌ வெங்குரு வாழ்‌ வேந்தனார்‌ 
பிற்பட வந்து எய்தும்‌ பெரும்‌ பேறு கேட்டு உவப்பார்‌ 

எப்‌ பரிசினால்‌ வந்து அணைந்து அங்கு எதிர்‌ கொண்டார்‌ 


60 


6.1.534 


6.1.535 


6.1.535 


6.1.337 


6.1.538 


01.539 


2438 


2439 


2440 


2441 


2442 


2443 


2444 


2445 


நிறை குடம்‌ தூபம்‌ தீபம்‌ நீட நிரைத்து ஏந்தி 

நறை மலர்‌ பொன்‌ சுண்ணம்‌ நறும்‌ பொரியும்‌ தூவி 
மறை ஒலி போய்‌ வான்‌ அளப்ப மா முரசம்‌ ஆர்ப்ப 
இறைவர்‌ திரு மைந்தர்‌ தமை எதிர்‌ கொள்‌ வரவேற்றார்‌ 


வந்து திரு வீழி மிழலை மறை வல்ல 

அந்தணர்கள்‌ போற்றி இசைப்பத்‌ தாமும்‌ மணி முத்தின்‌ 
சந்த மணிச்‌ சிவிகை நின்று இழிந்து தாழ்ந்து அருளி 
உய்ந்த மறையோர்‌ உடன்‌ அணைந்து அங்கு உள்‌ புகுவார்‌ 


அப்போது அரையார்‌ விரிகோவண ஆடை 

ஒப்பு ஓதரும்‌ பதிகத்து ஓங்கும்‌ இசைபாடி 

மெய்ப்‌ போதப்‌ போது அமர்ந்தார்‌ தம்‌ கோயில்‌ மேவினார்‌ 
கைப்‌ போது சென்னியின்‌ மேல்‌ கொண்டூ கவுணியர்‌ 


நாவின்‌ தனி மன்னர்‌ தாமும்‌ உடன்‌ நண்ண 

மேவிய விண்‌ இழிந்த கோயில்‌ வலம்‌ கொள்வார்‌ 
பூவியலும்‌ உந்தியான்‌ போற்றப்‌ புவிக்‌ கிழிந்த 
தேவியலும்‌ மெய்‌ கண்டூ சிந்தை வியப்பு எய்தினார்‌ 


வலம்‌ கொண்டு புக்கு எதிரே வந்து வர நதியின்‌ 

சலம்‌ கொண்ட வேணித்‌ தனி முதலைத்‌ தாழ்ந்து 

நிலம்‌ கொண்ட மேனியராய்‌ நீடு பெரும்‌ காதல்‌ 

புலம்‌ கொண்ட சிந்தையினால்‌ பொங்கி இசை மீப்பொழிந்தார்‌ 


போற்றிச்‌ சடையார்‌ புனல்‌ உடையான்‌ என்று எடுத்து 
சாற்றிப்‌ பதிகத்‌ தமிழ்‌ மாலை சந்த இசை 

ஆற்ற மிகப்‌ பாடி ஆனந்த வெள்ளத்தில்‌ 

நீற்றழகர்‌ சேவடிக்‌ கீழ்‌ நின்று அலைந்து நீடினார்‌ 


நீடிய பேரன்பு உருகி உள்ளலைப்ப நேர்‌ நின்று 
பாடி எதிர்‌ ஆடிப்‌ பரவிப்‌ பணிந்து எழுந்தே 

ஆடிய சேவடிகள்‌ ஆர்வம்‌ உற உட்கொண்டு 
மாடுயர்‌ கோயில்‌ புறத்து அரிது வந்து அணைந்தார்‌ 


வந்து அணைந்து வாழ்ந்து மதில்புறத்து ஓர்‌ மா மடத்துச்‌ 
செம்‌ தமிழ்ச்‌ சொல்‌ வேந்தரும்‌ செய்தவரும்‌ சேர்ந்து அருளச்‌ 
சந்த மணிக்‌ கோபுரத்துச்‌ சார்ந்த வடபால்‌ சண்பை 
அந்தணர்‌ சூளா மணியார்‌ அங்கு ஓர்‌ மடத்து அமர்ந்தார்‌ 


| 


6.1.540 


6.1.541 


6.1.542 


6.1.543 


6.1.544 


6.1.545 


6.1.546 


6.1.547 


2446 


2447 


2446 


2449 


2450 


2451 


அங்கண்‌ அமர்வார்‌ அரனார்‌ அடி இணைக்‌ கீழ்த்‌ 
தங்கிய காதலினால்‌ காலங்கள்‌ தப்பாமே 

பொங்கு புகழ்‌ வாகீசரும்‌ கூடப்‌ போற்றி இசைத்தே 
எங்கும்‌ இடர்‌ தீர்ப்பார்‌ இன்புற்று உறைகின்றார்‌ 


ஓங்கு புனல்‌ பேணு பெருந்துறையும்‌ உள்ளிட்ட 
பாங்கர்‌ திலதைப்‌ பதிமுற்றமும்‌ பணிந்து 

வீங்கு ஒலி நீர்‌ வீழி மழலையினில்‌ மீண்டும்‌ அணைந்து 
ஆங்கு இனிது கும்பிட்டு அமர்ந்து ஒழுகும்‌ நாளில்‌ 


சேண்‌ உயர்‌ மாடப்‌ புகலி உள்ளார்‌ 

திரு ஞான சம்பந்தப்‌ பிள்ளையாரைக்‌ 
காணும்‌ விருப்பில்‌ பெருகும்‌ ஆசை கைம்‌ 

மிகு காதல்‌ கரை இகப்பப்‌ 
பூணும்‌ மனத்தொடு தோணி மேவும்‌ 

பொருவிடை யார்‌ மலர்ப்‌ பாதம்‌ போற்றி 
வேணு புரத்தை அகன்று போந்து வீழி 

மிழலையில்‌ வந்து அணைந்தார்‌ 


ஊழி முடிவில்‌ உயர்ந்த வெள்ளத்து 
ஓங்கிய காழி உயர்‌ பதியில்‌ 
வாழி மறையவர்‌ தாங்கள்‌ எல்லாம்‌ வந்து 
மருங்கு அணைந்தார்கள்‌ என்ன 
வீழி மிழலையின்‌ வேதியர்கள்‌ கேட்டு மெய்‌ 
ஞானம்‌ உண்டாரை முன்னா 
ஏழ்‌ இசை சூழ்மறை எய்த ஓதி எதிர்‌ கொள்‌ 
முறைமையில்‌ கொண்டு புக்கார்‌ 


சண்பைத்‌ திருமறையோர்கள்‌ எல்லாம்‌ 

தம்‌ பிரானாரைப்‌ பணிந்து போந்து 
நண்பில்‌ பெருகிய காதல்‌ கூர்ந்து 

ஞான சம்பந்தர்‌ மடத்தில்‌ எய்திப்‌ 
பண்பில்‌ பெருகும்‌ கழுமலத்தார்‌ பிள்ளையார்‌ 

பாதம்‌ பணிந்து பூண்டே 
எண்‌ பெற்ற தோணிபுரத்தில்‌ எம்மோடு 

எழுந்து அருளப்‌ பெற வேண்டும்‌ என்றார்‌ 


என்று அவர்‌ விண்ணப்பம்‌ செய்த போதில்‌ 

ஈறு இல்‌ சிவ ஞானப்‌ பிள்ளை யாரும்‌ 
நன்று இது சாலவும்‌ தோணி மேவும்‌ நாதர்‌ 

கழல்‌ இணை நாம்‌ இறைஞ்ச 
இன்று கழித்து மிழலை மேவும்‌ இறைவர்‌ 

அருள்‌ பெற்று போவது என்றே 


62 


6.1.548 


6.1.549 


6.1.550 


6.1.551 


012332 


2452 


2453 


2454 


2455 


2456 


அன்று புகலி அருமறையோர்க்கு அருள்‌ 
செய்து அவர்க்கு முகம்‌ அளித்தார்‌ 


மேற்பட்ட அந்தணர்‌ சண்பை மேவும்‌ 
வேதியர்க்கு ஆய விருந்து அளிப்ப 
பால்‌ பட்ட சிந்தையராய்‌ மகிழ்ந்து 
பரம்‌ பொருள்‌ ஆனார்‌ தமைப்‌ பரவும்‌ 
சீர்‌ பட்ட எல்லை இனிது செல்லத்‌ திருத்‌ 
தோணி மேவிய செல்வர்‌ தாமே 
கார்‌ பட்ட வண்கைக்‌ கவுணியர்க்கு கனவிடை 
முன்‌ நின்று அருள்‌ செய்கின்றார்‌ 


தோணியில்‌ நாம்‌ அங்கு இருந்த 
வண்ணம்‌ தூமறை வீழி மிழலை தன்னுள்‌ 
சேண்‌ உயர்‌ விண்ணினின்று இழிந்த 
இந்தச்‌ சீர்‌ கொள்‌ விமானத்துக்‌ காட்டுகின்றோம்‌ 
பேணும்‌ படியால்‌ அறிதி என்று பெயர்ந்து 
அருள்‌ செய்யப்‌ பெரும்‌ தவங்கள்‌ 
வேணு புரத்தவர்‌ செய்ய வந்தார்‌ விரவும்‌ 
புளகத்‌ தொடும்‌ உணர்ந்தார்‌ 


அறி உற்ற சிந்தையராய்‌ எழுந்தே 
அதிசயித்து உச்சிமேல்‌ அங்கை கூப்பி 
வெறி உற்ற கொன்றையினார்‌ மகிழ்ந்த விண்‌ 
இழி கோயிலில்‌ சென்று புக்கு 
மறி உற்ற கையரைத்‌ தோணி மேல்‌ முன்‌ 
வணங்கும்படி அங்குக்‌ கண்டு வாழ்ந்து 
குறியில்‌ பெருகும்‌ திருப்பதிகம்‌ குலவிய 
கொள்கையில்‌ பாடூகின்றார்‌ 


மைம்‌ மரு பூங்குழல்‌ என்று எடுத்து 

மாறில்‌ பெரும்‌ திருத்தோணி தன்‌ மேல்‌ 
கொம்மை முலையினாள்‌ கூட நீடு 

கோலம்‌ குலாவு மிழலை தன்னுள்‌ 
செம்மை தரு விண்‌ இழிந்த கோயில்‌ 

திகழ்ந்தபடி இது என்‌ கொல்‌ என்று 
மெய்ம்மை விளங்கும்‌ திருப்பதிகம்‌ பாடி 

மகிழ்ந்தனர்‌ வேதவாயர்‌ 


செஞ்சொல்‌ மலர்ந்த திருப்பதிகம்‌ 

பாடி திருக்‌ கடைக்‌ காப்புச்‌ சாத்தி 
அஞ்சலி கூப்பி விழுந்து எழுவார்‌ 

ஆனந்த வெள்ளம்‌ அலைப்பப்‌ போந்து 
மஞ்சிவர்‌ சோலைப்‌ புகலி மேவும்‌ மா 

மறையோர்‌ தமை நோக்கி வாய்மை 


83 


6.1.553 


6.1.554 


01222 


6.1.556 


016327 


64 


நெஞ்சில்‌ நிறைந்த குறிப்பில்‌ வந்த நீர்மை 
திறத்தை அருள்‌ செய்கின்றார்‌ 61,558 


2457 
பிரம புரத்தில்‌ அமர்ந்த முக்கண்‌ 
பெரிய பிரான்‌ பெருமாட்டி யோடும்‌ 
விரவிய தானங்கள்‌ எங்கும்‌ சென்று விரும்பிய 
கோலம்‌ பணிந்து போற்றி 
வருவது மேல்‌ கொண்ட காதல்‌ கண்டு 
அங்கு அமர்ந்த வகை இங்கு அளித்தது என்று 
தெரிய உரைத்‌ தருள்‌ செய்து நீங்கள்‌ 
சிரபுர மாநகர்‌ செல்லும்‌ என்றார்‌ 6.1.559 


2458 
என்று கவுணியப்‌ பிள்ளையார்‌ தாம்‌ 
இயம்பப்‌ பணிந்தருள்‌ ஏற்றுக்‌ கொண்டே 
ஒன்றிய காதலின்‌ உள்ளம்‌ அம்‌ கண்‌ 
ஒழிய ஒருவாறு அகன்று போந்து 
மன்றுள்‌ நடம்‌ புரிந்தார்‌ மகிழ்ந்த தானம்‌ 
பலவும்‌ வணங்கிச்‌ சென்று 
நின்ற புகழ்த்‌ தோணி நீடுவாரைப்‌ பணியும்‌ 
நியதியராய்‌ உறைந்தார்‌ 6.1.560 


2459 
சிரபுரத்து அந்தணர்‌ சென்ற பின்னைத்‌ 
திருவீழி மேவிய செல்வர்‌ பாதம்‌ 
பரவுதல்‌ செய்து பணிந்து நாளும்‌ பண்பின்‌ 
வழாத்‌ திருத்‌ தொண்டர்‌ சூழ 
உரவுத்‌ தமிழ்த்‌ தொடை மாலை சாத்தி 
ஓங்கிய நாவுக்கு அரசரோடும்‌ 
விரவிப்‌ பெருகிய நண்பு கூர மேவி 
இனிது அங்கு உறையும்‌ நாளில்‌ 6.1.561 


2460 
மண்ணின்‌ மிசை வான்‌ பொய்த்து நதிகள்‌ 
தப்பி மன்‌ உயிர்கள்‌ கண்‌ சாம்பி உணவு மாறி 
விண்ணவர்க்கும்‌ சிறப்பில்‌ வரும்‌ பூசை 
ஆற்ற மிக்க பெரும்‌ பசி உலகில்‌ விரவக்‌ கண்டு 
பண்‌ அமரும்‌ மொழி உமையாள்‌ முலையின்‌ 
ஞானப்‌ பால்‌ அறா வாயருடன்‌ அரசும்‌ பார்‌ மேல்‌ 
கண்‌ நுதலான்‌ திருநீற்றுச்‌ சார்‌ வினோர்க்கும்‌ 
கவலை வருமோ என்று கருத்தில்‌ கொண்டார்‌ 6.1.562 


2461 
வானாகி நிலனாகி அனலுமாகி மாருதமாய்‌ 
இரு சுடராய்‌ நீரும்‌ ஆகி 
ஊனாகி உயிராகி உணர்வுமாகி உலகங்கள்‌ 
அனைத்தும்‌ ஆய்‌ உலகுக்கு அப்பால்‌ 
ஆனாத வடிவாகி நின்றார்‌ செய்ய அடி 
பரவி அன்று இரவு துயிலும்‌ போது 


2462 


2463 


2464 


2465 


2466 


கான்‌ ஆடு கங்காளர்‌ மிழலை மூதூர்‌ காதலித்தார்‌ 
கனவில்‌ அணைந்து அருளிச்‌ செய்வார்‌ 


உலகியல்பு நிகழ்ச்சியால்‌ அணைந்த தீய 
உறுபசி நோய்‌ உமை அடையாது எனினும்‌ உம்பால்‌ 
நிலவு சிவ நெறி சார்ந்தோர்‌ தம்மை வாட்டம்‌ 
நீங்குதற்கு நித்தம்‌ ஓர்‌ ஓர்‌ காசு நீடும்‌ 
இலகு மணிப்‌ பீடத்துக்‌ குணக்கும்‌ மேற்கும்‌ 
உமக்கு இந்தக்‌ காலம்‌ தீர்ந்தால்‌ 
அலகில்‌ புகழீர்‌ தவிர்வ தாகும்‌ என்றே அருள்‌ 
புரிந்தார்‌ திருவீழி மிழலை ஐயர்‌ 


தம்பிரான்‌ அருள்‌ புரிந்து கனவின்‌ 

நீங்கச்‌ சண்பையர்‌ இள ஏறு தாமும்‌ உணர்ந்து 
நம்பிரான்‌ அருள்‌ இருந்த வண்ணம்‌ என்றே 

நாவின்‌ இசை அரசரொடும்‌ கூட நண்ணி 
வம்புலா மலர்‌ இதழி வீழிநாதர்‌ மணிக்‌ 

கோயில்‌ வலம்‌ செய்யப்‌ புகுந்த வேலி 
அம்பிகா பதி அருளால்‌ பிள்ளையார்‌ தாம்‌ 

அபிமுகத்துப்‌ பீடிகை மேல்‌ காசு கண்டார்‌ 


காதலொடும்‌ தொழுது எடுத்துக்‌ கொண்டு நின்று 

கை குவித்துப்‌ பெரு மகிழ்ச்சி கலந்துபொங்க 
நாதர்‌ விரும்பு அடியார்கள்‌ நாளும்‌ நாளும்‌ நல்‌ 

விருந்தாய்‌ உண்பதற்கு வருக என்று 
தீது இல்‌ பறை நிகழ்வித்துச்‌ சென்ற தொண்டர்‌ 

திருவமுது கறி நெய்பால்‌ தயிர்‌ என்று இன்ன 
ஏதம்‌ உறாது இனிது உண்ண ஊட்டி அங்கண்‌ 

இருதிறத்து பெரும்‌ தவரும்‌ இருந்த நாளில்‌ 


நாவினுக்கு வேந்தர்‌ திரு மடத்தில்‌ தொண்டர்‌ 
நாட்‌ கூறு திரு அமுது செய்யக்‌ கண்டு 
சே உகைத்தார்‌ அருள்‌ பெற்ற பிள்ளையார்‌ தம்‌ 
திருமடத்தில்‌ அமுது ஆக்குவாரை நோக்கித்‌ 
தீவினைக்கு நீர்‌ என்றும்‌ அடைவிலாதீர்‌ திரு 
அமுது காலத்தால்‌ ஆக்கி இங்கு 
மேவு மிக்க அடியவருக்கு அளியா வண்ணம்‌ 
விளைந்தவாறு என்‌ கொலோ விளம்பும்‌ என்றார்‌ 


திருமறையோர்‌ தலைவர்‌ தாம்‌ அருளிச்‌ 


செய்யத்‌ திருமடத்தில்‌ அமுது அமைப்போர்‌ செப்புவார்கள்‌ 


ஒரு பரிசும்‌ அறிந்திலோம்‌ இதனை உம்மை உடையவர்‌ 
பால்‌ பெறும்‌ படிக்காசு ஒன்றும்‌ கொண்டு 
கருதிய எல்லாம்‌ கொள்ள வேண்டிச்‌ சென்றால்‌ 
காசு தனை வாசி பட வேண்டும்‌ என்பார்‌ 


85 


6.1.563 


6.1.564 


6.1.565 


6.1.566 


6.1.567 


2467 


2466 


2469 


2470 


2471 


பெரு முனிவர்‌ வாகீசர்‌ பெற்ற காசு பேணியே 
கொள்வர்‌ இது பிற்பாடு என்றார்‌ 


திரு ஞான சம்பந்தர்‌ அதனைக்‌ கேட்டுச்‌ 
சிந்திப்பார்‌ சிவபெருமான்‌ நமக்குத்‌ தந்த 
ஒரு காசு வாசிபட மற்றக்‌ காசு நன்று ஆகி 
வாசி படாது ஒழிவான்‌ அந்தப்‌ 
பெரு வாய்மை திருநாவுக்கரசர்‌ தொண்டால்‌ 
பெறும்‌ காசாம்‌ ஆதலினால்‌ பெரியோன்‌ தன்னை 
வருநாள்கள்‌ தரும்‌ காசு வாசி தீரப்‌ பாடூவன்‌ 
என்று எண்ணியது மனதுள்‌ கொண்டார்‌ 


மற்றை நாள்‌ தம்பிரான்‌ கோயில்‌ புக்கு 
வாசி தீர்த்து அருளும்‌ எனப்‌ பதிகம்‌ பாடிப்‌ 
பெற்றபடி நல்‌ காசு கொண்டு மாந்தர்‌ பெயர்ந்து 
போய்‌ ஆவண வீதியினில்‌ காட்ட 
நல்‌ தவத்தீர்‌ இக்‌ காசு சால நன்று வேண்டுவன 
நாம்‌ தருவோம்‌ என்று நல்க 
அற்றை நாள்‌ தொடங்கி நாள்‌ கூறு தன்னில்‌ 
அடியவரை அமுது செய்வித்து ஆர்வம்‌ மிக்கார்‌ 


அருவிலையில்‌ பெரும்‌ காசும்‌ அவையே 
ஆகி அமுது செய்யத்‌ தொண்டர்‌ அளவு இறந்துபொங்கி 
வரும்‌ அவர்கள்‌ எல்லார்க்கும்‌ வந்தாருக்கும்‌ 
மகிழ்ந்து உண்ண இன்‌ அடிசில்‌ மாளாது ஆகத்‌ 
திரு முடி மேல்‌ திங்களொடூ கங்கை சூடும்‌ சிவ 
பெருமான்‌ அருள்‌ செய்ய சிறப்பின்‌ மிக்க 
பெருமை தரு சண்பை நகர்‌ வேந்தர்‌ நாவுக்கு 
அரசர்‌ இவர்‌ பெரும்‌ சோற்றுப்‌ பிறங்கல்‌ ஈந்தார்‌ 


அவனி மிசை மழை பொழிய உணவு மல்கி 

அனைத்து உயிரும்‌ துயர்‌ நீங்கி அருளினாலே 
புவனம்‌ எலாம்‌ பொலிவு எய்தும்‌ காலம்‌ எய்த 

புரி சடையார்‌ கழல்‌ பலநாள்‌ போற்றி வைகிப்‌ 2 
தவ முனிவர்‌ சொல்‌ வேந்தரோடும்‌ கூடத்‌ தம்பிரான்‌ 

அருள்‌ பெற்றுத்‌ தலத்தின்‌ மீது 
சிவன்‌ மகிழும்‌ தானங்கள்‌ வணங்கப்‌ போவார்‌ 

தென்‌ திருவாஞ்சிய மூதூர்‌ சென்று சேர்ந்தார்‌ 


நீடு திரு வாஞ்சியத்தில்‌ அமர்ந்த முக்கண்‌ 
நீல மிடற்று அருமணியை வணங்கிப்‌ போற்றிப்‌ 
பாடொலி நீர்த்‌ தலையாலம்காடு மாடு பரமர்‌ 
பெருவேளூரும்‌ பணிந்து பாடி 
நாடூ புகழ்த்‌ தனிச்‌ சாத்தங்‌ குடியில்‌ நண்ணி 
நம்பர்‌ திருக்கர்‌ வீரம்‌ நயந்து பாடித்‌ 


86 


6.1.568 


6.1.569 


6.1.570 


6.1.571 


6.1.572 


2472 


2473 


2474 


2475 


2476 


தேடு மறைக்கு அரியார்‌ தம்‌ விளமர்‌ போற்றித்‌ 
திருவாரூர்‌ தொழ நினைந்து சென்று புக்கார்‌ 


நம்பர்‌ மகிழ்‌ திருவாரூர்‌ வணங்கிப்‌ போந்து 
நலம்‌ கொள்‌ திருக்‌ காறாயில்‌ நண்ணி ஏத்திப்‌ 
பைம்‌ புனல்‌ மென்‌ பணைத்தேவூர்‌ அணைந்து போற்றிப்‌ 
பரமர்‌ திருநெல்லிக்காப்‌ பணிந்து பாடி 
உம்பர்‌ பிரான்‌ கைச்சினமும்‌ பரவித்‌ தெங்கூர்‌ ஓங்கு 
புகழ்த்‌ திருக்‌ கொள்ளிக்காடும்‌ போற்றி 
செம்‌ பொன்‌ மதில்‌ கோட்டூரும்‌ வணங்கி ஏத்தித்‌ 
திரு மலி வெண்‌ துறை தொழுவான்‌ சென்று சேர்ந்தார்‌ 


மற்றவ்வூர்‌ தொழுது ஏத்தி மகிழ்ந்து பாடி மால்‌ 
அயனுக்கு அரிய பிரான்‌ மருவும்‌ தானம்‌ 
பற்‌ பலவும்‌ சென்று பணிந்து ஏத்திப்‌ பாடிப்‌ பரவும்‌ 
திருத்தொண்டர்‌ குழாம்‌ பாங்கின்‌ எய்தக்‌ 
கற்றவர்‌ வாழ்‌ தண்தலை நீள்‌ நெறி உள்ளிட்ட 
கனக மதில்‌ திருக்‌ களரும்‌ கருதார்‌ வேள்வி 
செற்றவர்‌ சேர்‌ பதி பிறவும்‌ சென்று போற்றித்‌ 
திருமறைக்‌ காட்டு அதன்‌ மருங்கு சேர்ந்தார்‌ அன்றே 


கார மண்‌ வெஞ்சுரம்‌ அருளால்‌ கடந்தார்‌ தாமும்‌ 
கடல்‌ காழி கவுணியர்‌ தம்‌ தலைவர்‌ தாமும்‌ 
சேர எழுந்து அருளிய அப்‌ பேறு கேட்டுத்‌ திறை 
மறைக்‌ காட்டு அகன்பதியோர்‌ சிறப்பில்‌ பொங்கி 
ஊர்‌ அடைய அலங்கரித்து விழவு கொள்ள உயர்‌ 
கமுகு கதலி நிறை குடம்‌ தீபங்கள்‌ 
வார்‌ முரசம்‌ மங்கள்‌ நாள்‌ தங்கள்‌ மல்க எதிர்‌ 
கொள்ள அடியாருடன்‌ மகிழ்ந்து வந்தார்‌ 


முன்‌ அணைந்த திருநாவுக்கு அரசர்‌ தம்மை 

முறைமையால்‌ எதிர்‌ கொண்டு களிப்பின்‌ மூழ்கிப்‌ 
பின்‌ அணைய எழுந்து அருளும்‌ பிள்ளையார்‌ 

தம்‌ பெருகிய பொன்‌ காளத்தின்‌ ஓசை கேட்டுச்‌ 
சென்னி மிசை கரம்‌ குவித்து முன்பு சென்று 

சேண்‌ நிலத்து வணங்குதலும்‌ திருந்து சண்பை 
மன்னவரும்‌ மணிமுத்தின்‌ சிவிகை நின்று 

வந்து இழிந்து வணங்கி மகிழ்ந்து உடன்‌ போந்தார்‌ 


சொல்‌ அரசர்‌ உடன்‌ கூடப்‌ பிள்ளையாரும்‌ 
தூமணி நீர்‌ மறைக்‌ காட்டுத்‌ தொல்லை மூதூர்‌ 
மல்கு திரு மறுகின்‌ கண்‌ புகுந்த போது மாதவர்கள்‌ 
மறையவர்கள்‌ மற்றும்‌ உள்ளோர்‌ 
எல்லை இல்லா வகை அர என்று எடுத்த ஓசை 
இரு விசும்பும்‌ திசை எட்டும்‌ நிறைந்து பொங்கி 


67 


6.1.573 


6.1.574 


6.1.575 


6.1.576 


02227 


68 


ஒல்‌ ஒலி நீர்‌ வேலை ஒலி அடக்கி விண்மேல்‌ 
உம்பர்‌ நாட்டு அப்புறத்தும்‌ உற்றது அன்றே 6.1.578 


2477 
அடியவரும்‌ பதியவரும்‌ மருங்கு போற்ற 
அணி மறுகின்‌ உடன்‌ எய்தி அருகு சூழ்ந்த 
கொடி நுடங்கு செழும்‌ திரு மாளிகையின்‌ 
முன்னர்க்‌ கோபுரத்தைத்‌ தாழ்ந்து இறைஞ்சிக்குறுகிப்‌ புக்கு 
முடிவில்‌ இமையவர்‌ முனிவர்‌ நெருங்கும்‌ 
தெய்வ முன்றில்‌ வலம்‌ கொண்டு நேர்‌ சென்று முன்னாள்‌ 
படியின்‌ மறை அருச்சித்துக்‌ காப்பு செய்த 
பைம்‌ பொன்‌ மணித்‌ திருவாயில்‌ பாங்கு வந்தார்‌ 61079 


2478 
அரு மறைகள்‌ திருக்‌ காப்புச்‌ செய்து 
வைத்த அக்கதவம்‌ திறந்திட அம்‌ மறைகள்‌ ஒதும்‌ 
பெருகிய அன்பு உடை அடியார்‌ அணைந்து 
நீக்கப்‌ பெருமையினால்‌ அன்று முதலாகப்‌ பின்னை 
ஒரு புடை ஓர்‌ வாயில்‌ அமைத்து ஒழுகும்‌ 
தன்மை உள்ளபடி கேட்டூ அருளி உயர்ந்த சண்பைத்‌ 
திருமறையோர்‌ தலைவர்‌ வியப்பு எய்தி 
நின்று திருநாவுக்கு அரசருக்குச்‌ செப்புகின்றார்‌ 6.1.580 


2479 
அப்பரே வேத வனத்து ஐயர்‌ தம்மை 
அபிமுகத்துத்‌ திருவாயில்‌ திறந்து புக்கே 
எப்பரிசும்‌ நாம்‌ இறைஞ்ச வேண்டும்‌ நீரே 
இவ்வாயில்‌ திருக்காப்பு நீங்கு மாறு 
மெய்ப்‌ பொருள்‌ வண்‌ தமிழ்‌ பாடி அருளும்‌ 
என்ன விளங்கு மொழி வேந்தர்‌ அது மேற்கொண்டு என்னை 
இப்பரிசு நீர்‌ அருளிச்‌ செய்தீர்‌ ஆகில்‌ இது 
செய்வேன்‌ எனப்‌ பதிகம்‌ எடுத்துப்‌ பாட 6.1.581 


2480 
பாடிய அப்‌ பதிகப்‌ பாட்டு ஆன பத்தும்‌ 
பாடல்‌ நிரம்பிய பின்னும்‌ பைம்‌ பொன்‌ வாயில்‌ 
சேடு உயர்‌ பொன்‌ கதவு திருக்‌ காப்பு நீங்காச்‌ 
செய்கையினால்‌ வாகீசர்‌ சிந்தை நொந்து 
நீடு திருக்‌ கடைக்‌ காப்பில்‌ அரிது வேண்டி 
நின்று எடுக்கத்‌ திருக்காப்பு நீக்கம்‌ காட்ட 
ஆடிய சேவடியார்‌ தம்‌ அடியார்‌ விண்ணோர்‌ 
ஆர்ப்பு எழுந்த அகிலாண்டம்‌ அனைத்தும்‌ மூழ்க 6.1.582 


2481 
மற்றது கண்ட போதே வாக்கின்‌ மன்னவரை நோக்கிப்‌ 
பொற்புறு புகலி மன்னர்‌ போற்றிட அவரும்‌ போற்றி 
அற்பது நிலையினார்கள்‌ அணி திரு மறைக்காடூ ஆளும்‌ 
கொற்றவர்‌ கோயில்‌ வாயில்‌ நேர்வழி குறுகிப்‌ புக்கார்‌ 6.1.583 


2482 


2483 


2484 


2485 


2486 


2487 


2486 


2489 


கோயில்‌ உட்புகுவார்‌ உச்சி குவித்த செங்கைகளோடும்‌ 
தாயினும்‌ இனிய தங்கள்‌ தம்பிரானாரைக்‌ கண்டார்‌ 
பாயும்‌ நீர்‌ அருவி கண்கள்‌ தூங்கிடப்‌ படியின்‌ மீது 
மேயின மெய்யர்‌ ஆகி விதிர்புற்று விரைவின்‌ வீழ்ந்தார்‌ 


அன்பினுக்கு அளவு காணார்‌ ஆனந்த வெள்ளம்‌ மூழ்கி 

என்பு நெக்கு உருக நோக்கி இறைஞ்சி நேர்‌ விழுந்து நம்பர்‌ 
முன்பு நிற்பதுவும்‌ ஆற்றார்‌ மொழி தடுமாற ஏத்தி 

மின்புரை சடையார்‌ தம்மைப்‌ பதிகங்கள்‌ விளம்பிப்‌ போந்தார்‌ 


புறம்பு வந்து அணைந்த போது புகலி காவலரை நோக்கி 
நிறம்‌ கிளர்‌ மணிக்‌ கபாடம்‌ நீக்கமும்‌ அடைப்பும்‌ நிற்கத்‌ 
திறிந்தவாறு அடைக்கப்பாடி அருளும்‌ நீர்‌ என்றார்‌ தீய 
மறம்‌ புரி அமணர்‌ செய்த வஞ்சனை கடக்க வல்லார்‌ 


அன்று அரசு அருளிச்‌ செய்ய அருமறைப்‌ பிள்ளையாரும்‌ 
வென்றி வெள்‌ விடையார்‌ தம்மை விருப்பினால்‌ சதுரம்‌ என்னும்‌ 
இன்‌ தமிழ்ப்‌ பதிகப்‌ பாடல்‌ இசைத்திட இரண்டு பாலும்‌ 

நின்ற அக்‌ கதவு காப்பு நிரம்பிட அடைத்தது அன்றே 


அடைத்திடக்‌ கண்டு சண்பை ஆண்டகை யாரும்‌ அஞ்சொல்‌ 
தொடைத்‌ தமிழாளி யாரும்‌ தொழுது எழத்‌ தொண்டர்‌ ஆர்த்தார்‌ 
புடைப்பு ஒழிந்து இழிந்தது எங்கும்‌ பூ மழை புகலி வேந்தர்‌ 
நடைத்‌ தமிழ்ப்‌ பதிக மாலை நிரம்பிட நவின்று போற்றி 


அத்திரு வாயில்‌ தன்னில்‌ அற்றை நாள்‌ தொடங்கி நேரே 
மெய்த்திரு மறைகள்‌ போல மேதினி புக்குப்‌ போற்ற 

வைத்து எதிர்‌ வழக்கம்‌ செய்த வரம்பு இலாப்‌ பெருமையோரை 
கைத்தலம்‌ குவித்துத்‌ தாழ்ந்து வாழ்ந்தது கடல்‌ சூழ்‌ வையம்‌ 


அருமறை ஆன எல்லாம்‌ அகல்‌ இரு விசும்பில்‌ ஆர்த்துப்‌ 
பெருமையின்‌ முழங்கப்‌ பஞ்ச நாதமும்‌ பிறங்கி ஓங்க 

இரு பெரும்‌ தகையோர்‌ தாமும்‌ எதிர்‌ எதிர்‌ இறைஞ்சிப்‌ போந்து 
திரு மடங்களின்‌ முன்‌ புக்கார்‌ செழும்பதி விழவு கொள்ள 


வேதங்கள்‌ எண்ணில்‌ கோடி மிடைந்து செய்‌ பணியை மிக்க 
ஏதங்கள்‌ நம்பால்‌ நீப்பார்‌ இருவரும்‌ செய்து வைத்தார்‌ 
நாதம்‌ கொள்‌ வடிவாய்‌ நின்ற நதி பொதி சடையார்‌ செய்ய 
பாதங்கள்‌ போற்றும்‌ மேலோர்‌ பெருமையார்‌ பகரும்‌ நீரார்‌ 


69 


6.1.584 


6.1.585 


6.1.586 


6.1.587 


6.1.588 


6.1.589 


6.1.590 


6.1.591 


90 


2490 
திருமறை நம்பர்‌ தாம்‌ முன்பு அருள்‌ செய்த அதனைச்‌ செப்பும்‌ 
ஒருமையில்‌ நின்ற தொண்டர்‌ தம்பிரானார்‌ பால்‌ ஒக்க 
வரும்‌ அருள்‌ செய்கை தாமே வகுத்திட வல்லோர்‌ என்றால்‌ 
பெரு மறையுடன்‌ மெய்த்‌ தொண்டர்க்கு இடையீடு பெரிதாம்‌ அன்றே 6.1.592 


2491 
இவ்வகை திருமறைக்‌ காட்டு இறையவர்‌ அருளை உன்னி 
மெய்‌ வகை தெரிந்த வாக்கின்‌ வேந்தர்‌ தாம்‌ துயிலும்‌ போதில்‌ 
மை வளர்‌ கண்டர்‌ சைவ வேடத்தால்‌ வந்து வாய்மூர்‌ 
அவ்விடை இருத்தும்‌ அங்கோ வா என்று அங்கு அருளிப்‌ போக 6.1.593 


2492 
. கண்ட அப்போதே கைகள்‌ குவித்து உடன்‌ கடிது செல்வார்‌ 
மண்டிய காதலோடு மருவுவார்‌ போன்றும்‌ காணார்‌ 
எண்திசை நோக்குவாருக்கு எய்துவார்‌ போல எய்தா 
அண்டர்‌ தம்பிரானார்‌ தம்‌ பின்‌ போயினார்‌ ஆர்வத்‌ தோடும்‌ 6.1.594 


2493 
அங்கு அவர்‌ ஏகச்‌ சண்பை ஆண்டகையாரும்‌ அப்பர்‌ 
எங்கு உற்றது என்று கேட்ப எய்தினார்‌ திருவாய்மூரில்‌ 
பொங்கிய காதலால்‌ என்று உரைத்திடப்‌ போன தன்மை 
சங்கை உற்று என்கொல்‌ என்று தாமும்‌ அங்கு அணையப்‌ போந்தார்‌ 6.1.595 


2494 
அந்நிலை அணைந்த போதில்‌ அம்பிகை உடனே கூட 
மன்னிய ஆடல்‌ காட்டத்‌ தளர்‌ இளவள ரும்‌ பாடிச்‌ 
சென்னியால்‌ வணங்கி வாய்மூர்‌ அரசொடும்‌ சென்று புக்கு அங்கு 
இன்‌ இயல்பு உற முன்‌ கூடி இருவரும்‌ போற்றி செய்தார்‌ 6.1.596 


2495 
நீடு சீர்த்‌ திருவாய்‌ மூரில்‌ நிலவிய சிவனார்‌ தம்மைப்‌ 
பாடு சொல்‌ பதிகம்‌ தன்னால்‌ பரவி அப்‌ பதியில்‌ வைகிக்‌ 
கூடு மெய்‌ அன்பு பொங்க இருவரும்‌ கூடி மீண்டு 
தேடு மா மறைகள்‌ கண்டார்‌ திரு மறைக்காடு சேர்ந்தார்‌ 6.1.597 


2496 
சண்பை நாடு உடைய பிள்ளை தமிழ்‌ மொழித்‌ தலைவரோடு 
மண்‌ பயில்‌ சீர்த்திச்‌ செல்வ மா மறைக்‌ காட்டு வைகிக்‌ 
கண்‌ பமில்‌ நெற்றியார்‌ தம்‌ கழல்‌ இணை பணிந்து போற்றிப்‌ 
பண்‌ பயில்‌ பதிகம்‌ பாடிப்‌ பரவி அங்கு இருந்தார்‌ அன்றே 6.1.598 


2497 
இவ்‌ வகை இவர்கள்‌ அங்கண்‌ இருந்தனர்‌ ஆக இப்பால்‌ 
செய்‌ வகை இடையே தப்பும்‌ தென்னவன்‌ பாண்டி நாட்டு 
மெய்‌ வகை நெறியில்‌ நில்லா வினை அமண்‌ சமயம்‌ மிக்குக்‌ 
கை வகை முறைமைத்‌ தன்மை கழிய முன்‌ கலங்கும்‌ காலை 6.1.599 


2496 


2499 


2500 


2501 


2502 


2503 


2504 


2505 


2506 


தென்னவன்‌ தானும்‌ முன்‌ செய்‌ தீவினைப்‌ பயத்தினாலே 
அந்‌ நெறிச்‌ சார்வு தன்னை அறம்‌ என நினைந்து நிற்ப 
மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்கம்‌ ஆகும்‌ 

நன்‌ நெறி திரிந்து மாறி நவை நெறி நடந்தது அன்றே 


பூழியர்‌ தமிழ்‌ நாட்டு உள்ள பொருவில்‌ சீர்ப்‌ பதிகள்‌ எல்லாம்‌ 
பாழியும்‌ அருகர்‌ மேவும்‌ பள்ளிகள்‌ பலவும்‌ ஆகிச்‌ 

சூழ்‌ இருள்‌ குழுக்கள்‌ போலத்‌ தொடை மயில்‌ பீலி யோடு 
மூழி நீர்‌ கையில்‌ பற்றி அமணரே ஆகி மொய்ப்ப 


பறிமயிர்த்‌ தலையும்‌ பாயும்‌ பீலியும்‌ தடுக்கும்‌ மேனிச்‌ 
செறியும்‌ உக்‌ குடையும்‌ ஆகித்‌ திரிபவர்‌ எங்கும்‌ ஆகி 
அறியும்‌ அச்‌ சமய நூலின்‌ அளவினில்‌ அடங்கிச்‌ சைவ 
நெறியினில்‌ சித்தம்‌ செல்லா நிலைமையில்‌ நிகழும்‌ காலை 


வரிச்‌ சிலைத்‌ தென்னவன்‌ தான்‌ உய்வதற்கு வளவர்‌ கோமான்‌ 
திரு உயிர்த்து அருளும்‌ செல்வப்‌ பாண்டிமா தேவியாரும்‌ 
குரை கழல்‌ அமைச்சனாராங்‌ குலச்‌ சிறையாரும்‌ என்னும்‌ 
இருவர்‌ தம்‌ பாங்கும்‌ அன்றிச்‌ சைவம்‌ அங்கு எய்தாதாக 


ஆங்கு அவர்‌ தாங்கள்‌ அம்‌ கண்‌ அரும்‌ பெறல்‌ தமிழ்‌ நாடு உற்ற 
தீங்கினுக்கு அளவு தேற்றாச்‌ சிந்தையில்‌ பரிவு கொண்டே 
ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தில்‌ நின்ற தன்மை 

பூங்கழல்‌ செழியன்‌ முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார்‌ 


இந்‌ நெறி ஒழுகு கின்றார்‌ ஏழ்‌ உலகு உய்ய வந்த 
மன்னிய புகலி வேந்தர்‌ வைதிக வாய்மைச்‌ சைவச்‌ 
செந்நெறி விளக்கு கின்றார்‌ திரு மறைக்காடூ சேர்ந்த 
நல்நிலை கன்னி நாட்டு நல்வினைப்‌ பயத்தால்‌ கேட்டார்‌ 


கேட்ட அப்பொழுதே சிந்தை கிளர்ந்து எழு மகிழ்ச்சி பொங்க 
நாள்‌ பொழுது அலர்ந்த செந்தாமரை நகை முகத்தர்‌ ஆகி 
வாள்‌ படை அமைச்சனார்‌ உம்‌ மங்கையர்க்கு அரசியாரும்‌ 
சேட்‌ படு புலத்தார்‌ ஏனும்‌ சென்று அடி பணிந்தார்‌ ஒத்தார்‌ 


காதலால்‌ மிக்கோர்‌ தாங்கள்‌ கை தொழும்‌ கருத்தினாலே 
போது அவிழ்‌ சோலை வேலிப்‌ புகலி காவலனார்‌ செய்ய 
பாதங்கள்‌ பணிமின்‌ என்று பரிசன மாக்கள்‌ தன்மை 

மா தவம்‌ சுருதி செய்த மா மறைக்‌ காட்டில்‌ விட்டார்‌ 


ஆங்கு அவர்‌ விட முன்‌ போந்த அறிவு உடைமாந்தர்‌ அம்‌ கண்‌ 


9.1 


6.1.600 


6.1.601 


6.1.602 


6.1.603 


6.1.604 


6.1.605 


6.1.606 


6.1.607 


2507 


2508 


2509 


2510 


2511 


2512 


221.3 


நீங்கி வண்தமிழ்‌ நாட்டு எல்லை பின்‌ பட நெறியின்‌ ஏகி 
ஞாங்கர்‌ நீர்‌ நாடும்‌ காடும்‌ நதிகளும்‌ கடந்து வந்து 
தேன்‌ கமழ்‌ கை தை நெய்தல்‌ திருமறைக்‌ காடு சேர்ந்தார்‌ 


திருமறைக்காடு நண்ணிச்‌ சிரபுர நகரில்‌ வந்த 

அருமறைப்‌ பிள்ளையார்‌ தாம்‌ அமர்ந்து இனிது அருளும்‌ செல்வ 
பெருமடத்து அணைய வந்து பெருகிய விருப்பில்‌ தாங்கள்‌ 

வரு முறைத்‌ தன்மை எல்லாம்‌ வாயில்‌ காவலர்க்குச்‌ சொன்னார்‌ 


மற்றவர்‌ சென்று புக்கு வளவர்‌ கோன்‌ மகளார்‌ தென்னர்‌ 
கொற்றவன்‌ தேவி யாரும்‌ குலச்சிறையாரும்‌ ஏவப்‌ 
பொற்கழல்‌ பணிய வந்தோம்‌ எனச்‌ சிலர்‌ புறத்து வந்து 
சொற்றனர்‌ என்று போற்றித்‌ தொழுது விண்ணப்பம்‌ செய்தார்‌ 


புகலி காவலர்‌ தாம்‌ கேட்டுப்‌ பொருவிலா அருள்‌ முன்‌ கூர 
அகம்‌ மலர்ந்து அவர்கள்‌ தம்மை அழையும்‌ என்று அருளிச்‌ செய்ய 
நகை முகச்‌ செவ்வி நோக்கி நல்தவ மாந்தர்‌ கூவத்‌ 

தகவு உடை மாந்தர்‌ புக்குத்‌ தலையினால்‌ வணங்கி நின்றார்‌ 


நின்றவர்‌ தம்மை நோக்கி நிகரில்‌ சீர்ச்‌ சண்பை மன்னர்‌ 
மன்றல்‌ அங்குழலியாராம்‌ மானியார்‌ தமக்கும்‌ மானக்‌ 
குன்று என நின்ற மெய்ம்மை குலச்‌ சிறையார்‌ தமக்கும்‌ 
நன்று தான்‌ வினவக்‌ கூறி நல்‌ பதம்‌ போற்றுவார்கள்‌ 


கன்னி நாடு அமணர்‌ தம்பால்‌ கட்டு அழிந்து இழிந்து தங்கள்‌ 
மன்னனும்‌ அவர்கள்‌ மாயத்து அழுந்த மா தேவியாரும்‌ 
கொன்னவில்‌ அயில்‌ வேல்‌ வென்றிச்‌ குலச்‌ சிறையாரும்‌ கூடி 
இந்நிலை புகலி வேந்தர்க்கு இயம்பும்‌ என்று இறைஞ்சி விட்டார்‌ 


என்று அவர்கள்‌ விண்ணப்பம்‌ செய்த பின்னர்‌ 

ஏறு உயர்த்த சிவபெருமான்‌ தொண்டர்‌எல்லாம்‌ 
நன்று நமை ஆள்‌ உடைய நாதன்‌ பாதம்‌ 

நண்ணாத எண்ணில்‌ அமண்‌ குண்டர்‌ தம்மை 
வென்று அருளி வேதநூல்‌ நெறியே ஆக்கி 

வெண்ணீறு வேந்தனையும்‌ இடுவித்து அங்கு 
நின்ற செயல்‌ சிவனடியார்‌ செயலே ஆக 

நினைந்து அருள வேண்டும்‌ என நின்று போற்ற 


மற்று அவர்கட்கு அருள்‌ புரிந்து 

பிள்ளையாரும்‌ வாகீச முனிவருடன்‌ கூடச்‌ சென்று 
பெற்றம்‌ உயர்த்தவர்‌ பாதம்‌ பணிந்து போந்து 

பெரிய திருக்‌ கோபுரத்துள்‌ இருந்து தென்‌ நாடு 
உற்ற செயல்‌ பாண்டிமா தேவியாரும்‌ உரிமை 


22 


6.1.608 


6.1.609 


6.1.610 


6.1.611 


6.1.611 


6.1.613 


6.1.614 


2514 


2௮13 


2516 


2517 


2518 


அமைச்சரும்‌ உரைத்து விட்ட வார்த்தை 
சொற்ற தனி மன்னவருக்குப்‌ புகலி மன்னர்‌ 
சொல்லி எழுந்து அருளுதற்குத்‌ துணிந்தபோது 


அரசர்‌ அருளிச்‌ செய்கிறார்‌ பிள்ளாய்‌ அந்த 

அமண்‌ கையர்‌ வஞ்சனைக்கு ஓர்‌ அவதி இல்லை 
உரை செய்வது உளது உறு கோள்‌ தானும்‌ தீய 

எழுந்து அருள உடன்படுவது ஒண்ணாது என்ன 
பரசுவது நம்‌ பெருமான்‌ கழல்கள்‌ என்றால்‌ 

பழுது அணையாது எனப்‌ பகர்ந்து பரமர்‌ செய்ய 
விரை செய்‌ மலர்த்தாள்‌ போற்றி புகலி வேந்தர்‌ 

வேய்‌ உறு தோளியை எடுத்து விளம்பினாரே 


சிரபுரத்துப்‌ பிள்ளையார்‌ அருளிச்‌ செய்த 

திருப்பதிகம்‌ கேட்டு அதன்‌ பின்‌ திருந்து நாவுக்கு 
அரசும்‌ அதற்கு உடன்பாடு செய்து தாமும்‌ அவர்‌ 

முன்னே எழுந்து அருள அமைந்த போது 
புரம்‌ எரித்தார்‌ திருமகனார்‌ அப்பர்‌ இந்தப்‌ புனல்‌ 

நாட்டில்‌ எழுந்து அருளி இருப்பீர்‌ என்று 
கரகமலம்‌ குவித்து இறைஞ்சித்‌ தவிர்ப்ப வாக்கின்‌ 

காவலரும்‌ தொழுது அரிதாம்‌ கருத்தில்‌ நேர்ந்தார்‌ 


வேதம்‌ வளர்க்கவும்‌ சைவம்‌ விளக்குதற்கும்‌ 
வேதவனத்து அருமணியை மீண்டும்‌ புக்குப்‌ 
பாதம்‌ உறப்‌ பணிந்து எழுந்து பாடிப்‌ போற்றிப்‌ 
பரசி அருள்‌ பெற்று விடை கொண்டு போந்து 
மா தவத்து வாகீசர்‌ மாறாத வண்ணம்‌ வணங்கி 
அருள்‌ செய்து விடை கொடுத்து மன்னும்‌ 
காதலினால்‌ அருமை உறக்‌ கலந்து நீங்கிக்‌ 
கதிர்ச்‌ சிவிகை மருங்கு அணைந்தார்‌ காழி நாதர்‌ 


திருநாவுக்‌ கரசரும்‌ அங்கு இருந்தார்‌ 

இப்பால்‌ திருஞான சம்பந்தர்‌ செழுநீர்‌ முத்தின்‌ 
பெருநாமச்‌ சிவிகையின்‌ மீது ஏறி பெற்றம்‌ உயர்த்தவர்‌ 

தாள்‌ சென்னியின்‌ மேல்‌ பேணும்‌ உள்ளத்து 
ஒரு நாமத்து அஞ்சு எழுத்தும்‌ ஓதி வெண்ணீற்று 

ஒளி விளங்கும்‌ திருமேனி தொழுதார்‌ நெஞ்சில்‌ 
வருநாமத்து அன்பு உருகும்‌ கடலாம்‌ என்ன மாதவர்‌ 

ஆர்ப்பு ஒலி வையம்‌ நிறைந்தது அன்றே 


பொங்கி எழும்‌ திருத்தொண்டர்‌ 

போற்று எடுப்பார்‌ நால்‌ திசையும்‌ 
மங்கல தூரியம்‌ தழங்க மறை முழங்க 

மழை முழங்கும்‌ 
சங்க படகம்‌ பேரி தாரை 


93 


6.1.615 


6.1.616 


6.1.617 


6.1.618 


6.1.619 


22147 


2520 


2௮21 


2022 


2922 


2524 


29235 


2526 


காளம்‌ தாளம்‌ 


எங்கும்‌ எழுந்து எதிர்‌ இயம்ப இரு 
விசும்பு கொடி தூர்ப்ப 


மலர்‌ மாரி பொழிந்து இழிய மங்கல வாழ்த்து இனிது இசைப்ப 
அலர்‌ வாசப்‌ புனல்‌ குடங்கள்‌ அணி விளக்குத்‌ தூபம்‌ உடன்‌ 
நிலை நீடு தோரணங்கள்‌ நிரைத்து அடியார்‌ எதிர்‌ கொள்ளக்‌ 
கலை மாலை மதிச்‌ சடையார்‌ இடம்‌ பலவும்‌ கை தொழுவார்‌ 


தெண்‌ திரை சூழ்‌ கடல்‌ கானல்‌ திரு அகத்தியன்‌ பள்ளி 

அண்டர்‌ பிரான்‌ கழல்‌ வணங்கி அருந்தமிழ்‌ மா மறை பாடிக்‌ 
கொண்டல்‌ பயில்‌ மணல்‌ கோடு சூழ்‌ கோடிக்‌ குழகர்‌ தமைத்‌ 
தொண்டருடன்‌ தொழுது அணைந்தார்‌ தோணிபுரத்‌ தோன்றலார்‌ 


கண்‌ ஆர்ந்த திரு நுதலார்‌ மகிழ்ந்த கடிக்குளம்‌ இறைஞ்சி 
எண்‌ ஆர்ந்த திரு இடூம்பா வனம்‌ ஏத்தி எழுந்து அருளி 
மண்‌ ஆர்ந்த பதி பிறவும்‌ மகிழ்‌ தரும்‌ அன்பால்‌ வணங்கிப்‌ 
பண்‌ ஆர்ந்த தமிழ்‌ பாடிப்‌ பரவியே செல்கின்றார்‌ 


திரு உசாத்‌ தானத்துத்‌ தேவர்‌ பிரான்‌ கழல்‌ பணிந்து 
மருவிய செந்தமிழ்ப்‌ பதிகமால்‌ போற்றும்‌ படி பாடி 

இரு வினையும்‌ பற்று அறுப்பார்‌ எண்‌ இறந்த தொண்டருடன்‌ 
பெருகு விருப்பினர்‌ ஆகிப்‌ பிற பதியும்‌ பணிந்து அருள்வார்‌ 


கருங்கழி வேலைப்‌ பாலைக்‌ கழி நெய்தல்‌ கடந்து அருளித்‌ 
திருந்திய சீர்‌ புனல்‌ நாட்டுத்‌ தென்‌ மேல்‌ பால்‌ திசை நோக்கி 
மருங்கு மிடை தடஞ்‌ சாலி மாடு செறி குலத்தெங்கு 
நெருங்கி வளர்‌ கமுகு உடுத்த நிறை மருத வழிச்‌ சென்றார்‌ 


சங்கங்கள்‌ வயல்‌ எங்கும்‌ சாலி கழைக்‌ கரும்பு எங்கும்‌ 
கொங்கு எங்கும்‌ நிறை கமலக்‌ குளிர்‌ வாசத்‌ தடம்‌ எங்கும்‌ 
அங்கு அங்கே உழவர்‌ குழாம்‌ ஆர்க்கின்ற ஒலி எங்கும்‌ 
எங்கும்‌ எங்கும்‌ மலர்ப்‌ படுகர்‌ இவை கழிய எழுந்து அருளி 


தடம்‌ எங்கும்‌ புனல்‌ குடையும்‌ தையலார்‌ தொய்யில்‌ நிறம்‌ 
இடம்‌ எங்கும்‌ அந்தணர்கள்‌ ஓதும்‌ இடையாக நிலை 

மடம்‌ எங்கும்‌ தொண்டர்‌ குழாம்‌ மனை எங்கும்‌ புனைவதுவை 
நடம்‌ எங்கும்‌ ஒலி ஓவா நல்‌ பதிகள்‌ அவை கடந்து 


நீர்‌ நாடு கடந்து அருளி நெடும்‌ புறவில்‌ குறும்புதல்கள்‌ 
கார்‌ நாடு முகை முல்லைக்‌ கடி நாறு நிலம்‌ கடந்து 
போர்‌ நாடும்‌ சிலை மறவர்‌ புன்‌ புலவை பிடை போக்கிச்‌ 


94 


6.1.620 


6.1.621 


6.1.622 


6.1.623 


6.1.624 


6.1.625 


6.1.626 


6.1.627 


2527 


2528 


௮2 


2530 


2531 


2522 


2533 


2534 


சீர்‌ நாடும்‌ தென்‌ பாண்டி நல்‌ நாடு சென்று அணைவார்‌ 


மன்றல்‌ மலர்‌ பிறங்கல்‌ மருங்கு எறிந்து வரும்‌ நதிகள்‌ பல 
சென்று அணைந்து கடந்து ஏறித்‌ திரி மருப்பின்‌ கலை புணர்மான்‌ 
கன்று தெறித்தன உகைக்கும்‌ கான அதர்‌ கடந்து அணைந்தார்‌ 
கொன்றை நறும்‌ சடை முடியார்‌ மகிழ்ந்த திருக்கொடும்‌ குன்றம்‌ 


கொடும்‌ குன்றத்து இனிது அமர்ந்த கொழும்பவளச்‌ செழுங்‌ குன்றை 
அடூம்‌ குன்றம்‌ உரித்தானை வணங்கி அரும்‌ தமிழ்‌ பாடி 

நெடும்‌ குன்றும்‌ படர்‌ காணும்‌ நிறை நாடும்‌ கடந்து மதி 

தொடும்‌ குன்ற மதில்‌ மதுரைத்‌ தொன்‌ நகர்‌ வந்து அணைகின்றார்‌ 


இந்நிலை இவர்‌ வந்து எய்த எண்‌ பெரும்‌ குன்றம்‌ மேவும்‌ 

அந்நிலை அமணர்‌ தங்கள்‌ கழிவு முன்‌ சாற்றல்‌ உற்றுப்‌ 

பல்முறை வெருக்‌ கொண்டு உள்ளம்‌ பதைப்பத்தீக்‌ கனாக்களோடும்‌ 
துன்‌ நிமித்தங்கள்‌ அங்கு நிகழ்ந்தன சொல்லல்‌ உற்றாம்‌ 


பள்ளிகள்‌ மேலும்‌ மாடு பயில்‌ அமண்‌ பாழி மேலும்‌ 
ஓள்ளிதழ்‌ அசோகின்‌ மேலும்‌ உணவு செய்‌ கவளம்‌ கையில்‌ 
கொள்ளு மண்டபங்கள்‌ மேலும்‌ கூகையோடூ ஆந்தை தீய 
புள்‌ இனம்‌ ஆன தம்மில்‌ பூசல்‌ இட்டு அழிவு சாற்றும்‌ 


பீலியும்‌ தடுக்கும்‌ பாயும்‌ பிடித்தகை வழுவி வீழக்‌ 
கால்களும்‌ தடுமாறும்‌ ஆடிக்‌ கண்களும்‌ இடமே ஆடி 
மேல்‌ வரும்‌ அழிவுக்கு ஆக வேறு காரணமும்‌ காணார்‌ 
மால்‌ உழந்து அறிவு கெட்டு மயங்கினர்‌ அமணர்‌ எல்லாம்‌ 


கந்தியர்‌ தம்மில்‌ தாமே கனன்று எழு கலாங்கள்‌ கொள்ள 
வந்தவாறு அமணர்‌ தம்மில்‌ மாறு கொண்டு ஊறு செய்ய 
முந்தைய உரையில்‌ கொண்ட பொறை முதல்‌ வைப்பும்‌ விட்டுச்‌ 
சிந்தையில்‌ செற்றம்‌ முன்னாத்‌ தீக்‌ குணம்‌ தலை நின்றார்கள்‌ 


இப்படி அமணர்‌ வைகும்‌ எப்‌ பெயர்ப்‌ பதியும்‌ எய்தும்‌ 

ஒப்பில்‌ உற்பாதம்‌ எல்லாம்‌ ஒருவரின்‌ ஒருவர்‌ கூறி 

மெய்ப்படு தீக்கனாவும்‌ வேறு வேறு ஆகக்‌ கண்டு 

செப்புவான்‌ புறத்து உளோரும்‌ தென்னவன்‌ மதுரை சேர்ந்தார்‌ 


அந்நகர்‌ தன்னில்‌ வாழ்வார்‌ புறம்‌ நின்று அணைவார்‌ கூடி 
மன்னவன்‌ தனக்கும்‌ கூறி மருண்ட உள்ளத்தர்‌ ஆகித்‌ 
துன்னிய அழுக்கு மெய்யில்‌ தூசு இலார்‌ பலரும்‌ ஈண்டி 
இன்னன கனவு கண்டோம்‌ என எடுத்து இயம்பல்‌ உற்றார்‌ 


95 


6.1.628 


6.1.629 


6.1.630 


6.1.631 


6.1.632 


6.1.633 


6.1.634 


6.1.635 


6.1.636 


கலம்‌ 


2536 


2027 


2௮௮0 


2220 


2540 


2541 


2542 


சீர்‌ மலி அசோகு தன்‌ கீழ்‌ இருந்த நம்‌ தேவர்‌ மேலே 
வேரொடு சாய்ந்து வீழக்‌ கண்டனம்‌ அதன்‌ பின்‌ ஆக 

ஏர்‌ கொள்‌ முக்குடையும்‌ தாமும்‌ எழுந்து கை நாற்றிப்‌ போக 
ஊர்‌ உளோர்‌ ஓடிக்‌ காணக்‌ கண்டனம்‌ என்று உரைப்பார்‌ 


குண்டிகை தகர்த்துப்‌ பாயும்‌ பீறியோர்‌ குரத்தி ஓடப்‌ 
பண்டிதர்‌ பாழி நின்றும்‌ கழுதை மேல்‌ படர்வார்‌ தம்பின்‌ 
ஒண்தொடி இயக்கி யாரும்‌ உளை இட்டுப்‌ புலம்பி ஓடக்‌ 
கண்டனம்‌ என்று சொன்னார்‌ கையறு கவலை உற்றார்‌ 


கான்‌ இடை நட்டம்‌ ஆடும்‌ கண்‌ நுதல்‌ தொண்டர்‌ எல்லாம்‌ 
மீனவன்‌ மதுரை தன்னில்‌ விரவிடக்‌ கண்டோம்‌ என்பார்‌ 

கோன்‌ அவன்‌ தானும்‌ வெய்ய கொடுூம்‌ தழல்‌ முழுகக்‌ கண்டோம்‌ 
ஆனபின்‌ எழவும்‌ கண்டோம்‌ அதிசயம்‌ இதுவாம்‌ என்பார்‌ 


மழவிடை இளம்‌ கன்று ஒன்று வந்து நம்‌ கழகம்‌ தன்னை 
உழறிடச்‌ சிதறி ஓடி ஒருவரும்‌ தடுக்க அஞ்சி 

விழ ஒரு புகலும்‌ இன்றி மேதினி தன்னை விட்டு 

நிழல்‌ இலா மரங்கள்‌ ஏறி நின்றிடக்‌ கண்டோம்‌ என்பர்‌ 


ஆவது என்‌ பாவிகாள்‌ இக்‌ கனாத்திறம்‌ அடிகள்‌ மார்க்கு 
மேவிய தீங்கு தன்னை விளைப்பது திடமே என்று 

நோவுறு மனத்தர்‌ ஆகி நுகர்‌ பெரும்‌ பதமும்‌ கொள்ளார்‌ 
யாவது செயல்‌ என்று எண்ணி இடர்‌ உழன்று அமுங்கினார்கள்‌ 


அவ்வகை அவர்கள்‌ எல்லாம்‌ அந்நிலைமையர்கள்‌ ஆகச்‌ 

சைவ நன்‌ மரபில்‌ வந்த தட மயில்‌ மட மென்‌ சாயல்‌ 

பை வளர்‌ அரவேர்‌ அல்குல்‌ பாண்டி மா தேவியார்க்கும்‌ 

மெய்‌ வகை அமைச்சனார்க்கும்‌ விளங்கும்‌ நன்‌ நிமித்தம்‌ மேன்‌ மேல்‌ 


அளவு இலா மகிழ்ச்சி காட்டும்‌ அரும்‌ பெரும்‌ நிமித்தம்‌ எய்த 
உள மகிழ்‌ உணரும்‌ காலை உலகெலாம்‌ உய்ய வந்த 

வளர்‌ ஒளி ஞானம்‌ உண்டார்‌ வந்து அணைந்து அருளும்‌ வார்த்தை 
கிளர்‌ உறும்‌ ஓகை கூறி வந்தவர்‌ மொழியக்‌ கேட்டார்‌ 


அம்மொழி விளம்பினோர்க்கு வேண்டுவ அடைய நல்கி 
மெய்ம்மையில்‌ விளங்கு காதல்‌ விருப்புறு வெள்ளம்‌ ஓங்கி 
தம்மையும்‌ அறியா வண்ணம்‌ கை மிக்குத்‌ தழைத்துப்‌ பொங்கி 
விம்மிய மகிழ்ச்சி கூர மேவிய சிறப்பின்‌ மிக்கார்‌ 


96 


6.1.637 


6.1.638 


6.1.639 


6.1.640 


6.1.641 


6.1.642 


6.1.643 


6.1.644 


2543 


2544 


2545 


2546 


2547 


2546 


2549 


2550 


மங்கையர்க்‌ கரசியார்‌ பால்‌ வந்து அடி வணங்கி நின்ற 
கொங்கு அலர்‌ தெரியல்‌ ஆராம்‌ குலச்சிறை யாரை நோக்கி 
நங்கள்‌ தம்பிரானாராய ஞான போனகர்‌ முன்பு எய்தி 

இங்கு எழுந்து அருள உய்ந்தோம்‌ என எர்‌ கொள்ளும்‌ என்றார்‌ 


மன்றலங்‌ குழலினாரை வணங்கப்‌ போந்த அமைச்சனாரும்‌ 
வென்றிவேல்‌ அரசனுக்கும்‌ உறுதியே என விரைந்து 
பொன்‌ திகழ்‌ மாட வீதி மதுரையின்‌ புறத்துப்‌ போகி 

இன்‌ தமிழ்‌ மறை தந்தாரை எதிர்கொள எய்தும்‌ காலை 


அம்புய மலராள்‌ போல்வார்‌ ஆலவாய்‌ அமர்ந்தார்‌ தம்மைக்‌ 
கும்பிட வேண்டும்‌ என்று கொற்றவன்‌ தனக்கும்‌ கூறி 

தம்‌ பரிசனங்கள்‌ சூழத்‌ தனித்‌ தடையோடும்‌ சென்று 
நம்பரை வணங்கித்‌ தாமும்‌ நல்‌ வரவேற்று நின்றார்‌ 


திரு நிலவு மணி முத்தின்‌ சிவிகையின்‌ மேல்‌ சேவித்து 

வரு நிலவு தரு மதி போல்‌ வளர்‌ ஒளி வெண்‌ குடை நிழற்றப்‌ 
பெருகு ஒளிய திரு நீற்றுத்‌ தொண்டர்‌ குழாம்‌ பெருகிவர 

அருள்‌ பெருக வரும்‌ ஞானத்து அமுது உண்டார்‌ அணைகின்றார்‌ 


துந்துபிகள்‌ முதலாய தூரியங்கள்‌ கிளராமே 
அந்தணராம்‌ மாதவர்கள்‌ ஆயிரம்‌ மா மறை எடூப்ப 

வந்து எழும்‌ மங்கல நாத மாதிரம்‌ உட்பட முழங்கச்‌ 
செந்தமிழ்‌ மாருதம்‌ எதிர்‌ கொண்டு எம்மருங்கும்‌ சேவிப்ப 


பண்ணிய வஞ்சனைத்‌ தவத்தால்‌ பஞ்சவன்‌ நாட்டு இடைப்‌ பரந்த 
எண்ணில்‌ அமண்‌ எனும்‌ பாவ இருஞ்சேனை இரிந்து ஓட 

மண்‌ உலகமே அன்றி வான்‌ உலகம்‌ செய்த பெரும்‌ 
புண்ணியத்தின்‌ படை எழுச்சி போல்‌ எய்தும்‌ பொலிவு எய்த 


துன்னும்‌ முழு உடற்றுகளால்‌ சூழும்‌ உணர்வின்‌ இற்றுகளால்‌ 
அன்னெறியில்‌ செறிந்து அடைந்த அமண்‌ மாசு கழுவுதற்கு 
மன்னி ஒளிர்‌ வெண்மையினால்‌ தூய்மையினால்‌ வழுதியர்‌ தம்‌ 
கன்னி நாட்டு இடைக்‌ கங்கை அணைந்தது எனும்‌ கவின்‌ காட்ட 


பானல்‌ வயல்‌ தமிழ்‌ நாடு பழி நாடும்படி பரந்த 

மானம்‌ இலா அமண்‌ என்னும்‌ வல்‌ இருள்‌ போய்‌ மாய்வதனுக்கு 
ஆன பெருகு ஒளி பரப்பால்‌ அண்டம்‌ எலாம்‌ கொண்டதொரு 
ஞான மணி விளக்கு எழுந்து வருவது என நலம்‌ படைப்ப 


97 


6.1.645 


6.1.646 


6.1.647 


6.1.648 


6.1.649 


6.1.650 


6.1.651 


6.1.62 


98 


2231 
புரசை வயக்‌ கட களிற்றுப்‌ பூழியர்‌ வண்‌ தமிழ்‌ நாட்டுத்‌ 
தரை செய்‌ தவப்‌ பயன்‌ விளங்கச்‌ சைவ நெறி தழைத்து ஓங்க 
உரை செய்து இருப்போர்‌ பலவும்‌ ஊது மணிச்‌ சின்னம்‌ எலாம்‌ 
பர சமயக்‌ கோளரி வந்தான்‌ என்று பணிமாற 6.1.653 


2092 
இப்பரிசு அணையும்‌ சண்பையர்‌ பெருமான்‌ 
எழுந்து அருளும்‌ பொழுது இசைக்கும்‌ 
ஒப்பில்‌ நித்திலப்‌ பொன்‌ தனிப்‌ பெரும்‌ கானம்‌ 
உலகு உய்ய ஒலித்து எழும்‌ ஓசை 
செப்பரும்‌ பெருமைக்‌ குலச்‌ சிறையார்‌ தம்‌ 
செவி நிறை அமுது எனத்‌ தேக்க 
அப்பொழுது அறிந்து தலத்தின்‌ மேல்‌ பணிந்தே 
அளப்பு அரும்‌ களிப்பினர்‌ ஆனார்‌ 6.1.654 


2002 
அஞ்சலி குவித்த கரங்களும்‌ தலைமேல்‌ 
அணைந்திடக்‌ கடிது சென்று அணைவார்‌ 
நஞ்சு அணி கண்டர்‌ தம்‌ திருமகனார்‌ உடன்‌ 
வரும்‌ நல்தவக்‌ கடலை 
நெஞ்சினில்‌ நிறைந்த ஆர்வம்‌ முன்‌ செல்லக்‌ 
கண்டு நீள்‌ நிலத்து இடைத்‌ தாழ்ந்து 
பஞ்சவர்‌ பெருமான்‌ மந்திரித்‌ தலைவர்‌ பாங்கு 
உற அணைந்து முன்‌ பணிந்தார்‌ 6.1.655 


2554 
நிலமிசை பணிந்த குலச்‌ சிறையாரை 
நீடிய பெரும்‌ தவத்‌ தொண்டர்‌ 
பலரும்‌ முன்‌ அணைந்து வணங்கி மற்று அவர்தாம்‌ 
படியின்‌ நின்று எழாவகை கண்டு 
மலர்‌ மிசைப்‌ புத்தேள்‌ வழிபடும்‌ புகலி 
வைதிகச்‌ சேகரர்‌ பாதம்‌ 
குலவி அங்கு அணைந்தார்‌ தென்னவன்‌ 
அமைச்சர்‌ குலச்சிறையார்‌ எனக்‌ கூற 6.1.656 


2555 
சிரபுரச்‌ செல்வர்‌ அவர்‌ உரை கேட்டுத்‌ 
திருமுகத்‌ தாமரை மலர்ந்து 
விரவு ஒளி முத்தின்‌ சிவிகை நின்று இழிந்து 
விரைந்து சென்றவர்‌ தமை அணைந்து 
கரகமலங்கள்‌ பற்றியே எடுப்பக்‌ கை தொழுது 
அவரும்‌ முன்‌ நிற்ப 
வரமிகு தவத்தால்‌ அவரையே நோக்கி 
வள்ளலார்‌ மதுர வாக்கு அளிப்பார்‌ 6.1.657 


2556 
செம்பியர்‌ பெருமான்‌ குல மகளார்க்கும்‌ 
திருந்திய சிந்தையீர்‌ உமக்கும்‌ 
நம்‌ பெருமான்‌ தன்‌ திரு அருள்‌ பெருகும்‌ 


290.7 


2558 


2559 


2560 


2561 


நன்மை தான்‌ வாலிதே என்ன 

வம்பு அலர்‌ அலங்கல்‌ மந்திரி யாரும்‌ மண்‌ 
மிசைதாழ்ந்து அடி வணங்கித்‌ 

தம்‌ பெரும்‌ தவத்தின்‌ பயன்‌ அனையார்க்குத்‌ 
தன்மை ஆம்‌ நிலை உரைக்கின்றார்‌ 


சென்ற காலத்தின்‌ பழுது இலாத்‌ திறமும்‌ 
இனி எதிர்‌ காலத்தின்‌ சிறப்பும்‌ 
இன்று எழுந்து அருளப்‌ பெற்ற பேறு இதனால்‌ 
எற்றைக்கும்‌ திரு அருள்‌ உடையோம்‌ 
நன்றியில்‌ நெறியில்‌ அழுந்திய நாடும்‌ நற்றமிழ்‌ 
வேந்தனும்‌ உய்ந்து 
வென்றி கொள்‌ திரு நீற்று ஒளியினால்‌ விளங்கும்‌ 
மேன்மையும்‌ படைத்தனம்‌ என்பார்‌ 


இங்கு எழுந்து அருளும்‌ பெருமை கேட்டு 
அருளி எய்துதற்கு அரிய பேறு எய்தி 
மங்கையர்க்‌ கரசியாரும்‌ நம்முடைய வாழ்வு 
எழுந்து அருளியது என்றே 
அங்கு நீர்‌ சென்று அடிபணிவீர்‌ என்று அருள்‌ 
செய்தார்‌ எனத்‌ தொழுதார்வம்‌ 
பொங்கிய களிப்பால்‌ மீளவும்‌ பணிந்து 
போற்றினார்‌ புரவலன்‌ அமைச்சர்‌ 


ஆங்ஙனம்‌ போற்றி அடி பணிந்து அவர்‌ மேல்‌ 
அளவுஇலா அருள்‌ புரி கருணை 
தாங்கிய மொழியால்‌ தகுவன விளம்பி தலை 
அளித்து அருளும்‌ அப்பொழுதில்‌ 
ஓங்கு எயில்‌ புகழ்‌ சூழ்‌ மதுரைத்‌ தோன்றுதலும்‌ 
உயர்‌ தவ தொண்டரை நோக்கி 
ஈங்கு நம்‌ பெருமான்‌ திரு ஆலவாய்‌ மற்று 
எம்மருங்கினது என வினவ 


அன்பராய்‌ அவர்‌ முன்‌ பணிந்த சீர்‌ அடியார்‌ 
அண்ணலார்‌ அடி இணை வணங்கி 
முன்பு நின்று எடுத்த கைகளால்‌ காட்டி முருகு 
அலர்‌ சோலைகள்‌ சூழ்ந்து 
மின்‌ பொலி விசும்பை அளக்கும்‌ நீள்‌ கொடி 
வியன்‌ நெடும்‌ கோபுரம்‌ தோன்றும்‌ 
என்பு அணி அணிவார்‌ இனிது அமர்ந்து 
அருளும்‌ திருவாலவாய்‌ இது என்றார்‌ 


தொண்டர்தாம்‌ போற்றிக்‌ காட்டிடக்‌ கண்டு 
துணைமலர்க்‌ கரம்‌ குவித்து அருளி 
மண்டு பேரன்பால்‌ மண்மிசைப்‌ பணிந்து 


99 


6.1.658 


6.1.659 


6.1.660 


6.1.661 


6.1.662 


25௦2 


2563 


2564 


2565 


2566 


257 


2568 


100 


மங்கையர்க்கரசி என்று எடுத்தே 
எண்‌ திசையும்‌ பரவும்‌ ஆலவாய்‌ ஆவது 
இதுவே என்று இருவர்‌ தம்‌ பணியும்‌ 
கொண்டமை சிறப்பித்து அருளி நல்‌ 
பதிகம்‌ பாடினார்‌ குவலயம்‌ போற்ற 6.1.663 


பாடிய பதிகம்‌ பரவியே வந்து பண்பு 

உடை அடியவரோடும்‌ 
தேடுமால்‌ அயனுக்கு அரியவர்‌ மகிழ்ந்த 

௬ ஆலவாய்‌ மருங்கு அணைந்து 

நீடுயர்‌ செல்வக்‌ கோபுரம்‌ இறைஞ்சி 

நிறை பெரு விருப்புடன்‌ புக்கு 
மாடு சூழ்‌ வலம்‌ கொண்டு உடையவர்‌ 

கோயில்‌ மந்திரியாருடன்‌ புகுந்தார்‌ 6.1.664 


ஆளும்‌ அங்கணர்‌ ஆலவாய்‌ அமர்ந்து இனிது இருந்த 

கான கண்டரைக்‌ கண்களின்‌ பயன்‌ பெறக்‌ கண்டு 

நீள வந்து எழும்‌ அன்பினால்‌ பணிந்து எழ நிறையார்‌ 

மீளவும்‌ பல முறை நிலம்‌ உற விழுந்து எழுவார்‌ 6.1.665 


அங்கம்‌ எட்டினும்‌ ஐந்தினும்‌ அளவு இன்றி வணங்கிப்‌ 

பொங்கு காதலின்‌ மெய்ம்‌ மயிர்‌ புளகமும்‌ பொழியும்‌ 

செம்‌ கண்‌ நீர்‌ தரும்‌ அருவியும்‌ திகழ்‌ திரு மேனி 

எங்கும்‌ ஆகி நின்று ஏத்தினார்‌ புகலியர்‌ இறைவர்‌ 6.1.666 


நீல மா மிடற்று ஆலவாயான்‌ என நிலவும்‌ 

மூலம்‌ ஆகிய திரு இருக்குக்‌ குறள்‌ மொழிந்து 

சீல மாதவத்‌ திருத்‌ தொண்டர்‌ தம்‌ ஒடும்‌ திளைத்தார்‌ 

சாலும்‌ மேன்மையில்‌ தலைச்சங்கப்‌ புலவனார்‌ தம்முன்‌ 6.1.667 


சேர்த்தும்‌ இன்‌ இசைப்‌ பதிகமும்‌ திருக்கடைக்‌ காப்புச்‌ 

சாத்தி நல்‌ இசை தண்‌ தமிழ்‌ சொல்‌ மலர்‌ மாலை 

பேர்த்தும்‌ இன்புறப்‌ பாடி வெண்‌ பிறை அணி சென்னி 

மூர்த்தியார்‌ கழல்‌ பரவியே திருமுன்றில்‌ அணைய 6.1.668 


பிள்ளையார்‌ எழுந்து அருளி முன்‌ புகுதும்‌ அப்‌ பொழுது 

வெள்ள நீர்‌ பொதி வேணியார்‌ தம்மைத்‌ தொழும்‌ விருப்பால்‌ 

உள்‌ அணைந்திட எதிர்‌ செலாது ஒரு மருங்கு ஓங்கும்‌ 

தெள்ளு நீர்‌ விழித்‌ தெரிவையார்‌ சென்று முன்பு எய்த 6.1.669 


மருங்கின்‌ மந்திரியார்‌ பிள்ளையார்‌ கழல்‌ வணங்கிக்‌ 
கரும்‌ குழல்‌ கற்றை மேல்‌ குவிகைத்து அருளி உடையார்‌ 
பருங்கை யானை வாழ்‌ வளவர்‌ கோன்‌ பாவையார்‌ என்னப்‌ 


2569 


2570 


2571 


2572 


2573 


2574 


2575 


2576 


பெரும்‌ களிப்புடன்‌ விரைந்து எதிர்‌ பிள்ளையார்‌ அணைந்தார்‌ 


தென்னவன்‌ பெருந்‌ தேவியார்‌ சிவக்‌ கன்றின்‌ செய்ய 
பொன்னடிக்‌ கமலங்களில்‌ பொருந்த முன்‌ விழுந்தார்‌ 
மன்னு சண்பையர்‌ வள்ளலார்‌ மகிழ்‌ சிறந்து அளிக்கும்‌ 
இன்னருட்‌ பெரும்‌ சிறப்‌ பொடும்‌ திருக்கையால்‌ எடுத்தார்‌ 


ஞான போனகர்‌ எதிர்‌ தொழுது எழுந்த நல்தவத்து 
மானியார்‌ மனக்‌ கருத்து முற்றியது என மதித்தே 
பானலங்‌ கண்கள்‌ நீர்‌ மல்கப்‌ பவளவாய்‌ குழறி 
யானும்‌ என்‌ பதியும்‌ செய்த தவம்‌ என்‌ கொல்‌ என்றார்‌ 


யாழின்‌ மென்‌ மொழியார்‌ மொழிந்து எதிர்‌ கழல்‌ வணங்கக்‌ 
காழி வாழ வந்து அருளிய கவுணியர்‌ பிரானும்‌ 

சூழும்‌ ஆகிய பர சமயத்து இடைத்‌ தொண்டு 

வாழும்‌ நீர்‌ மையீர்‌ உமைக்‌ காண வந்தனம்‌ என்றார்‌ 


இன்னவாறு அருள்‌ செய்திடத்‌ தொழுது அடி வீழ்ந்தார்‌ 
மன்னும்‌ மந்திரியார்‌ வரும்‌ திறம்‌ எலாம்‌ மொழிய 

அன்ன மென்‌ நடையார்‌ தமக்கு அருள்‌ செய்து போக்கித்‌ 
துன்னு மெய்த்‌ தொண்டர்‌ சூழ வந்து அருளும்‌ அப்‌ பொழுது 


செல்வம்‌ மல்கிய திரு ஆல வாயினில்‌ பணி செய்து 


அல்கு தொண்டர்கள்‌ பிள்ளையார்‌ மருங்கு அணைந்து இறைஞ்சி 


மல்குகார்‌அமண்‌ இருள்‌ கெட ஈங்கு வந்து அருள 
எல்லையில்‌ தவம்‌ செய்தனம்‌ என எடுத்து இசைத்தார்‌ 


அத்‌ திருத்‌ தொண்டர்‌ தங்களுக்கு அருள்‌ முகம்‌ அளித்து 
மெய்த்த காதலின்‌ அவரொடும்‌ புறத்தினில்‌ மேவிச்‌ 
சித்தம்‌ இன்புறும்‌ அமைச்சனார்‌ திரு மடம்‌ காட்டப்‌ 
பத்தர்‌ போற்றிடப்‌ பரிசனத்தொடும்‌ இனிது அமர்ந்தார்‌ 


பரவு காதலில்‌ பாண்டிமா தேவியார்‌ அருளால்‌ 

விரவு நண்பொடு குலச்‌ சிறையார்‌ விருந்து அளிப்பக்‌ 
சிரபுரத்து வந்து அருளிய செல்வர்‌ அங்கு இருந்தார்‌ 
இரவி மேல்‌ கடல்‌ அணைந்தனன்‌ எல்லி வந்து அணைய 


வழுதி மாநகர்‌ அதன்‌ இடை மாமறைத்‌ தலைவர்‌ 
பழுதில்‌ சீர்‌ அடியாருடன்‌ பகல்‌ வரக்‌ கண்ட 

கழுது போல்‌ வரும்‌ கார்‌ அமண்‌ குண்டர்கள்‌ கலங்கி 
இழுது மை இருளுக்கு இருள்‌ என ஈண்டினர்‌ ஒரு பால்‌ 


101 


6.1.670 


6.1.671 


6.1.672 


6.1.673 


6.1.674 


6.1.675 


6.1.676 


6.1.677 


6.1.678 


2577 


2578 


22.19 


2580 


2581 


2582 


2583 


2584 


அங்கண்‌ மேவிய சமணர்கள்‌ பிள்ளையார்‌ அமர்ந்த 
துங்க மா மடம்‌ தன்னிடைத்‌ தொண்டர்‌ தம்‌ குழாங்கள்‌ 
எங்கும்‌ ஓதிய திருப்பதிகத்து இசை எடுத்த 

பொங்கு பேர்‌ ஒலி செவிப்புலம்‌ புக்கிடப்‌ பொறாராய்‌ 


மற்றிவ்‌ வான்‌ பழி மன்னவன்‌ மாறனை எய்திச்‌ 
சொற்றும்‌ என்று தம்‌ சூழ்ச்சியும்‌ ஒரு படி துணிவார்‌ 
கொற்றவன்‌ கடைக்‌ காவலர்‌ முன்‌ சென்று குறுகி 
வெற்றி வேலவர்க்கு எங்களை விளம்புவீர்‌ என்றார்‌ 


வாயில்‌ காவலர்‌ மன்னவன்‌ தனை எதிர்‌ வணங்கி 

ஆய மாகி வந்து அடிகள்‌ மார்‌ அணைந்தனர்‌ என்ன 
ஏயினான்‌ அணைவா ரென அவரும்‌ சென்று இசைத்தார்‌ 
பாயினால்‌ உடல்‌ மூடூவார்‌ பதைப்புடன்‌ புக்கார்‌ 


புக்க போது அவர்‌ அழிவுறு மனத்து இடைப்‌ புலர்ச்சி 
மிக்க தன்மையை வேந்தனும்‌ கண்டு எதிர்‌ வினவி 
ஒக்க நீர்‌ திரண்டு அணைவதற்கு உற்றது என்‌ என்னத்‌ 
தக்கது அல்ல தீங்கு அடுத்தது சாற்றுதற்கு என்றார்‌ 


ஆவதேல்‌ நுமக்கு அடுத்தது கூறுவீர்‌ என்று 
காவலன்‌ பரிந்து உரைத்தலும்‌ கார்‌ அமண்‌ கையர்‌ 
மாவலாய்‌ உன்‌ தன்‌ மதுரையில்‌ சைவ வேதியர்‌ தாம்‌ 
மேவலால்‌ இன்று கண்டுமுட்டியாம்‌ என்று விளம்ப 


என்று கூறலும்‌ கேட்டு முட்டி யானும்‌ என்று இயம்பி 

நன்று நல்‌ அறம்‌ புரிந்தவா நான்‌ என்று நகுவான்‌ 

கன்றும்‌ உள்ளத்தன்‌ ஆகி அக்‌ கண்‌ நுதல்‌ அடியார்‌ 

இன்று இம்‌ மாநகர்‌ அணைந்தது என்‌ அவர்கள்‌ யார்‌ என்றான்‌ 


மாலை வெண்‌ குடை வளவர்‌ சோணாட்டு வண்புகலிச்‌ 
சூல பாணிபால்‌ ஞானம்‌ பெற்றான்‌ என்று சுருதிப்‌ 
பாலன்‌ அன்பர்‌ தம்‌ குழாத்தொடும்‌ பனி முத்தின்‌ சிவிகை 
மேல்‌ அணைந்தனன்‌ எங்களை வாதினில்‌ வெல்ல 


என்று கூறுவார்‌ இத்திறம்‌ முன்பு தாம்‌ அறிந்தது 

ஒன்றும்‌ அங்கு ஒழியா வகை உரைத்தலும்‌ தென்னன்‌ 
மன்றலம்‌ பொழில்‌ சண்பையார்‌ வள்ளலார்‌ நாமம்‌ 

சென்று தன்‌ செவி நிறைத்தலும்‌ செயிர்த்து முன்‌ கொல்வான்‌ 


102 


6.1.679 


6.1.680 


6.1.681 


6.1.682 


6.1.683 


6.1.684 


6.1.685 


6.1.686 


2585 


2586 


2587 


2588 


2589 


2590 


2591 


2592 


மற்ற மா மறை மைந்தன்‌ இம்‌ மருங்கு அணைந்தானேல்‌ 
உற்ற செய்‌ தொழில்‌ யாது செய்கோம்‌ என உரைப்ப 
செற்றம்‌ மீக்‌ கொண்ட சிந்தையும்‌ செய்கையும்‌ உடையோர்‌ 
கொற்ற மன்னவன்‌ மொழிக்கு எதிர்‌ குறித்து உரை செய்வார்‌ 


வந்த அந்தணன்‌ தன்னை நாம்‌ வலிது செய்து போக்கும்‌ 
சிந்தை அன்றி அச்‌ சிறு மறையோன்‌ உறை மடத்தில்‌ 
வெம்‌ தழல்‌ பட விஞ்சை மந்திரத்‌ தொழில்‌ விளைத்தால்‌ 
இந்த நன்னகர்‌ இடத்திரான்‌ ஏகும்‌ என்று இசைத்தார்‌ 


ஆவது ஒன்று இதுவே ஆகில்‌ அதனையே விரைந்து செய்யப்‌ 


போவது என்று அவரைப்‌ போக்கிப்‌ பொய்‌ பொருளாகக்‌ கொண்டான்‌ 


யாவதும்‌ உரை ஆடாதே எண்ணத்தில்‌ கவலையோடும்‌ 
பூவணை அமரி புக்கான்‌ பொங்கு எழில்‌ தேவி சேர்ந்தாள்‌ 


மன்னவன்‌ உரைப்பது இன்றி இருக்க மா தேவியார்தாம்‌ 

என்‌ உயிருக்கு உயிராய்‌ உள்ள இறைவா நீ உற்றது என்னோ 
முன்‌ உள மகிழ்ச்சி இன்றி முகம்‌ புலர்ந்து இருந்தாய்‌ இன்று 
பன்னிய உள்ளத்து எய்தும்‌ பருவரல்‌ அருள்‌ செய்‌ என்றார்‌ 


தேவியார்‌ தம்மை நோக்கித்‌ தென்னவன்‌ கூறுகின்றான்‌ 
காவி நீள்‌ கண்ணினாய்‌ கேள்‌ காவிரி நாட்டில்‌ மன்னும்‌ 
தாவில்‌ சீர்க்‌ கழுமலத்தான்‌ சங்கரன்‌ அருள்‌ பெற்று இங்கு 
மேவினான்‌ அடிகள்‌ மாரை வாதினில்‌ வெல்ல என்றான்‌ 


வெண்‌ பொடி பூசும்‌ தொண்டர்‌ விரவினார்‌ அவரை எல்லாம்‌ 
கண்டு முட்டு அடிகள்‌ மார்கள்‌ கேட்டு முட்டியானும்‌ காதல்‌ 
வண்டூணத்‌ துதைந்த கோதை மானியே இங்கு வந்த 

பண்பு மற்று இதுவேயாகும்‌ பரிசு வேறு இல்லை என்றான்‌ 


மன்னவன்‌ உரைப்பக்‌ கேட்டூ மங்கையர்க்கு அரசியார்‌ தாம்‌ 
நின்னிலை இதுவே யாகில்‌ நீடிய தெய்வத்‌ தன்மை 
அன்னவர்‌ வாது செய்தால்‌ வென்றவர்‌ பக்கம்‌ சேர்ந்து 
துன்னுவது உறுதியாகும்‌ சுழிவுறேல்‌ மன்ன என்றார்‌ 


சிந்தையில்‌ களிப்பு மிக்குத்‌ திருக்‌ கழு மலத்தார்‌ வேந்தன்‌ 
வந்தவாறு எம்மை ஆள என வரு மகிழ்ச்சி யோடும்‌ 

கொந்தலர்‌ குழலார்‌ போதக்‌ குலச்‌ சிறையார்‌ அங்கு எய்த 
இந்த நன்‌ மாற்றம்‌ எல்லாம்‌ அவர்க்கு உரைத்து இருந்த பின்னர்‌ 


103 


6.1.687 


6.1.688 


6.1.689 


6.1.690 


6.1.691 


6.1.692 


6.1.693 


6.1.694 


2593 


2594 


2595 


2596 


229.7 


2296 


கொற்றவன்‌ அமைச்சனாரும்‌ கைதலை குவித்து நின்று 

பெற்றனம்‌ பிள்ளையார்‌ இங்கு அணைந்திடப்‌ பெறும்‌ பேறு என்பார்‌ 
இற்றை நாள்‌ ஈசன்‌ அன்பர்‌ தம்மை நாம்‌ இறைஞ்சப்‌ பெற்றோம்‌ 
மற்று இனிச்‌ சமணர்‌ செய்யும்‌ வஞ்சனை அறியோம்‌ என்றார்‌ 


மானியார்‌ தாமும்‌ அஞ்சி வஞ்சகப்‌ புலையர்‌ தாங்கள்‌ 

ஈனமே புரிய வல்லார்‌ செய்வது என்‌ நாம்‌ என்று எண்ணி 

ஞான சம்பந்தர்‌ தம்பால்‌ நன்மை அல்லாது செய்யும்‌ 

ஊனம்‌ வந்து அடையில்‌ யாமும்‌ உயிர்‌ துறந்து ஒழிவது என்றார்‌ 


இவர்‌ நிலை இதுவே ஆக இலங்குவேல்‌ தென்னவன்‌ ஆன 
அவன்‌ நிலை அதுவாம்‌ அந்நாள்‌ அருகர்‌ தம்‌ நிலை யாது என்னில்‌ 
தவம்‌ மறைந்து அல்ல செய்வார்‌ தங்கள்‌ மந்திரத்தால்‌ செந்தீ 
சிவ நெறி வளர்க்க வந்தார்‌ திரு மடம்‌ சேரச்‌ செய்தார்‌ 


ஆதி மந்திரம்‌ அஞ்சு எழுத்து ஓதுவார்‌ நோக்கும்‌ 
மாதிரத்தினும்‌ மற்றை மந்திர விதி வருமே 

பூதி சாதனர்‌ மடத்தில்‌ தாம்‌ புனைந்த சாதனைகள்‌ 
சாதியா வகை கண்ட அமண்‌ குண்டர்கள்‌ தளர்ந்தார்‌ 


தளர்ந்து மற்று அவர்‌ தாம்‌ செய்த தீத்தொழில்‌ சரியக்‌ 

கிளர்ந்த அச்சம்‌ முன்‌ கெழுமிய கீழ்மையோர்‌ கூடி 

விளங்கு நீள்‌ முடி வேந்தன்‌ ஈது அறியின்‌ நம்‌ மேன்மை 

உளம்‌ கொள்ளான்‌ நமர்‌ விருத்தியும்‌ ஒழிக்கும்‌ என்று உணர்வார்‌ 


மந்திரச்‌ செயல்‌ வாய்த்து இல மற்று இனிச்‌ செய்யும்‌ 
புந்தியாவது இங்கு இது எனப்‌ பொதி தழல்‌ கொடு புக்கு 
அந்தண்‌ மாதவர்‌ திரு மடப்‌ புறத்து அயல்‌ இருள்‌ போல்‌ 
வந்து தம்‌ தொழில்‌ புரிந்தனர்‌ வஞ்சனை மனத்தோர்‌ 


104 


6.1.695 


6.1.696 


6.1.697 


6.1.698 


6.1.699 


6.1.700 


